அன்று, தமிழ்ழ 

தலைமைப்பீடம்‌ விடுத்த அறிக்கையில்‌, 
தம்மால்‌ பிரகடனப்படுத்தப்பட்ட 
ஒருதலைப்பட்சமான போர்நிறுத்தத்தை 
மேலும்‌ ஒரு மாத காலத்திற்கு 
நீடித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது. 
அத்தோடு, தமது போர்நிறுத்த 
அறிவிப்பை ஏற்று, சமாதானத்தைப்‌ 
பேணி, இயல்புநிலையை உருவாக்கி, 
பேச்சுக்களை ஆரம்பிக்குமாறு சிறீலங்கா 
அரசுக்கு அழுத்தம்‌ பிரயோகிக்குமாறும்‌ 
விடுதலைப்‌ புலிகள்‌ சர்வதேச சமூகத்தை 
இவ்வறிக்கை வாயிலாக 
வேண்டிக்கொண்டுள்ளனர்‌. 

விடுதலைப்‌ புலிகளின்‌ ஒருமாதகால 
போர்நிறுத்த அறிவித்தலை, ஒரு ஏமாற்று 
வித்தையாக வர்ணித்து நிராகரித்ததுடன்‌, 
அக்காலகட்டத்தில்‌ பாரிய இராணுவ 
நடவடிக்கைகளிலும்‌ சந்திரிகா அரசு 
ஈடுபப்டது. எனினும்‌ விடுதலைப்‌ புலிகள்‌ 
இயக்கம்‌, தாம்‌ அறிவித்தபடி, 
போர்நிறுத்தத்தை ஒழுங்காகவும்‌ 
கட்டுப்பாடாகவும்‌ கடைப்பிடித்ததுடன்‌, 
தற்காப்புப்‌ போரில்‌ மட்டுமே ஈடுபட்டனர்‌. 
சந்திரிகா அரசு, விடுதலைப்‌ புலிகளின்‌ 
சமாதான சமிக்ஞையை 
அர்த்தமற்றதெனவும்‌ ஏமாற்றுவித்தை 
எனவும்‌ சாறி நிராகரித்து, 
போர்முன்னெடுப்புக்களை 
முடுக்கிவிட்டுள்ளபோதும்‌, சமாதான 
முயற்சியில்‌ தாம்‌ கொண்டுள்ள 
இறுக்கமான பிடிப்பை வலியுறுத்தும்‌ 
வண்ணம்‌ விடுதலைப்‌ புலிகள்‌ தமது 
போர்நிறுத்த காலத்தை மேலும்‌ நீடிப்புச்‌ 
செய்திருக்கின்றனர்‌. 


ராகத்தின்‌ உண்மை 


“தற்போது நிலவும்‌ இராணுவ 
நெருக்கடி பெரும்‌ போராக 
விரிவடைவதைத்‌ தவிர்க்கும்‌ 
நோக்கத்துடனும்‌, நோர்வே அரசின்‌ 
சமாதான முயற்சிக்கு மேலும்‌ கால 
அவகாசம்‌ அளிக்கும்‌ நோக்குடனும்‌ நாம்‌ 
எமது ஒருதலைப்பட்ச போர்‌ நிறுத்தத்தை 
மேலும்‌ ஒரு மாதகாலத்திற்கு நீடிக்க 
முடிவெடுத்துள்ளோம்‌. நாம்‌ எமது 
போர்நிறுத்தத்தை நீடிக்க 
முடிவெடுத்திருப்பது சமாதானத்தில்‌ 
எமக்குள்ள நேர்மையான 
அக்கறையையும்‌, சமாதான வழியில்‌ 
இன நெருக்கடிக்கு 
தீர்வுகாணவேண்டுமென்ற எமது 
உண்மையான அபிலாசையையுமே 
எடுத்துக்காட்டுகிறது. தமிழர்‌ தேசம்‌ 
ஒருமித்த குரலாக சமாதானம்‌ வேண்டி 
விடுக்கும்‌ அறைகூவலுக்கும்‌, சமாதான 
வழியில்‌ சென்று பிரச்சினையைத்‌ 
தீர்க்குமாறு சர்வதேச சமூகம்‌ 
விடுத்துவரும்‌ அழைப்பிற்கும்‌ 
செவிமடுத்தே நாம்‌ இந்த முடிவை 
எடுத்தோம்‌” இவ்வாறு, விடுதலைப்‌ 
புலிகளின்‌ தலைமைச்‌ செயலக 
அறிக்கையில்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. 
“எமது போர்நிறுத்த அறிவிப்பை. 
ஏமாற்றுவித்தை என, சிறிலங்கா அரசு 
நிராகரித்தமை எமக்கு கவலையையும்‌ 
ஏமாற்றத்தையம்‌ தருகின்றது. எமது 
நேர்மையான 
நல்லெண்ண : 
சமிக்ஞையை 
சிங்கள அரசு 
இழிவுபடுத்தியதும்‌ 


அல்லாமல்‌, 


சமாதானம்‌ | 
CATO | (/ 


தெரிகிறது. 


ந்கழ்வுகளைத்‌ தாங்கிவரும்‌ செய்தித்தாள்‌ 


போர்நிறுத்த காலகட்டத்தில்‌ எமக்கு 
ஆத்திரமூட்டும்‌ வகையில்‌ பாரிய 
இராணுவ நடவடிக்கைகளையும்‌ 
மேற்கொண்டது. இவ்விதமான 
கடும்போக்கான அணுகுமுறையைக்‌ 
கடைப்பிடிப்பதால்‌, போரினால்‌ ஏற்படும்‌ 
உயிரழிவுகள்‌ பற்றி இந்த அரசுக்கு 
எந்தவிதமான அக்கறையுமில்லை 
என்பதையும்‌, வன்முறைப்‌ 
பாதையில்தான்‌ அதற்கு 
நாட்டமிருக்கின்றது என்பதையுமே 
உலகிற்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றது' 
என, அவ்வறிக்கையில்‌ மேலும்‌ 
தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 

“எமது போர்நிறுத்தப்‌ பிரகடனத்தை 
ஏற்றுக்கொண்டு, போர்‌ நெருக்கடியைத்‌ 
தணிப்பதற்கும்‌, இயல்புநிலையை 
ஏற்படுத்துவதற்குமாக நோர்வே அரசு 
தெரிவித்த யோசனைகளை செயற்படுத்த 
சிறீலங்கா அரசு முன்வருமானால்‌, எமது 
விடுதலை இயக்கம்‌ சமாதானப்‌ 
பேச்சுக்களில்‌ பங்குகொள்ளத்‌ தயாராக 
இருக்கின்றது. சிங்கள அரசு தனது 
போர்வெறிகொண்ட கடும்போக்கைக்‌ 
கைவிட்டு, சமாதானப்‌ பாதையைக்‌ 
கடைப்பிடிக்குமாறு சர்வதேச உலகம்‌, 
குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா, 
ஐரோப்பிய நாடுகள்‌, இந்தியா ஆகியன 
தமது இராஜதந்திர செல்வாக்கைப்‌ 
பிரயோகித்து அழுத்தம்‌ போடவேண்டும்‌' 
என்றும்‌, விடுதலைப்‌ புலிகள்‌ தமது 
அறிக்கையில்‌ தெரிவித்துள்ளனர்‌. 

“சிறிலங்கா அரசு போர்நிறுத்தம்‌ 
செய்வதற்குத்‌ தயங்குவதற்கும்‌, 


எமது தேசியப்‌ பிரச்சினை 
இப்பொழுது உலக நாடுகளின்‌ 
கவனத்தையும்‌ ஆர்வத்தையும்‌ 
ஈர்த்து வருகின்றது. இப்பிரச்சினை 
சமாதான வழியில்‌ தீர்க்கப்பட 
வேண்டுமென சர்வதேச சமூகம்‌ 
விரும்புகிறது. உலக 
மனச்சாட்சியின்‌ பார்வை எம்பக்கம்‌ 
திரும்பியிருப்பது நல்லதொரு 
அறிகுறியாகவே எமக்குத்‌ 


தமிழீழத்‌ தேசியத்‌ தலைவர்‌ 
மேதகு வே. பிரபாகரன்‌ அவர்கள்‌ 


விபரங்கள்‌ உள்ளே _ அ 


சமாதானப்‌ பேச்சுக்கான நல்லெண்ண 
சூழ்நிலையை உருவாக்குவதற்கு 
மறுப்பதற்கும்‌ காரணமுண்டு. 
பிரித்தானிய அரசாங்கம்‌ தனது புதிய 
பயங்கரவாதச்‌ சட்டத்தின்கீழ்‌ விடுதலைப்‌ 
புலிகளை தடைசெய்யவேண்டுமெனக்‌ 
கோரிவரும்‌ சிங்கள அரசு, சமாதானச்‌ 
சூழ்நிலை ஏற்படாதவண்ணம்‌ 
பகைமையையும்‌ போர்‌ சூழ்நிலையையும்‌ 
தொடரச்‌ செய்யவே விரும்புகின்றது. 
புலிகளுக்கு உண்மையில்‌ 
சமாதானத்தில்‌ அக்கறையில்லையெனக்‌ 
காட்டவும்‌ விரும்பகின்றது' என, 
அறிக்கையில்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. 


ஒருதலைப்பட்ச போர்நிறுத்தத்தை 
மேலும்‌ ஒரு மாதகாலத்திற்கு 
நீட்டுவதென்ற விடுதலைப்‌ புலிகளின்‌ 
இந்த அறிவிப்பு, விடுதலைப்‌ புலிகளின்‌ 
அரசியல்‌ ஆலோசகர்‌ திரு. அன்ரன்‌ 
பாலசிங்கத்திற்கூடாக நோர்வேயின்‌ 
சமாதானத்‌ தூதுவர்‌ திரு. எரிக்‌ சுல்கைம்‌ 
அவர்களுக்கு 
அனுப்பிவைக்கப்பட்டுள்ளது. இக்கால 
நீடிப்பையும்‌, ஏமாற்று வித்தையெனவும்‌, 
பொறியெனவும்‌ வர்ணித்து நிராகரித்து, 
போரைத்‌ தீவிரப்படுத்தி சமாதானப்‌ 
பாதையில்‌, சந்திரிகா அரசு பாரிய 
தடையை ஏற்படுத்தப்போகின்றதா? 


, அல்லது தமிழ்மக்களினதும்‌ 


உலகத்தினதும்‌ ஒட்டுமொத்த 
எதிர்ப்பிற்கு அடிபணிந்து, போரை 
நிறுத்தி பேச்சுவார்த்தை மேசைக்கு வரச்‌ 
சம்மதிக்கப்போகின்றதா என்பது 


எதிர்வரும்‌ நாட்களில்‌ தெரிந்துவிடும்‌. ப 


போரைப்‌ பொறீயாகப்‌ 
பாவிக்கும்‌ சந்திரிகா அரசு 


மிழீழ விடுதலைப்‌ புலிகள்‌ இயக்கம்‌, கடந்த 
ஆண்டு டிசம்பர்‌ 24ம்‌ திகதியில்‌ இருந்து 

இவ்வாண்டு சனவரி 24ம்‌ திகதிவரைப்பட்ட ஒரு 
மாத காலத்திற்கு ஒருதலைப்பட்ச: யுத்தநிறுத்தத்தை 
அறிவித்திருந்தது. தமது போர்நிறுத்தத்தை ஏற்று, பேச்சு 
வார்த்தைக்கான நல்லெண்ண சூழ்நிலையை ஏற்படுத்த 
சிறீலங்கா அரசு முன்வரும்‌ என, விடுதலைப்‌ புலிகள்‌ 
தமது. நம்பிக்கையையும்‌ வெளிப்படுத்திய ருந்தனர்‌. 

ஆனால்‌, விடுதலைப்‌ புலிகளின்‌ யுத்த்நிறுத்த அறி 
வித்தலை சிறீலங்கா அரசு நிராகரித்ததோடல்லாமல்‌, 
யுத்த நடவடிக்கையை மேலும்‌ தீவிரப்படுத்தியது. கினிகீர 
தொடர்‌ இராணுவ நடவடிக்கைகளைத்‌ தொடுத்து, 
தென்மராட்சிப்‌ பகுதியிலும்‌, யாழ்நகரின்‌ தென்கிழக்குப்‌ 
பகுதிகளிலும்‌ ஆக்கிரமிப்பை மேற்கொண்டது. 
_.. விடுதலைப்‌ புலிகளின்‌ போர்நிறுத்த அறிவித்தலை 
ஏமாற்றுவித்தை எனவும்‌, விடுதலைப்‌ புலிகளின்‌ பொறி 
எனவும்‌ வர்ணித்து நிராகரித்ததோடல்லாமல்‌, போர்‌ 
நடவடிக்கையை தீவிரப்படுத்தியது சிறீலங்கா அரசு. 
எனினும்‌, சிங்களப்படையினருக்கெதிரான வலிந்த 

தாக்குதல்கள்‌ எதனையும்‌ மேற்கொள்ளாமல்‌, தற்காப்பு 
யுத்தத்தில்‌ மாத்திரம்‌ விடுதலைப்‌ புலிகள்‌ ஈடுபட்டு 
வந்தனர்‌. 

நோர்வேயின்‌ சமாதான முன்னெடுப்பை வரவேற்று, 
போர்‌ நெருக்கடிகளைத்‌ தணித்து, . நல்லெண்ண சூழ்‌ 
நிலையை ஏற்படுத்தும்‌ நோக்கோடு விடுதலைப்‌ புலிகள்‌ 
மேற்கொண்ட ஒருதலைப்பட்ச யுத்தநிறுத்தத்தை சிறீ 
வங்கா அரசு, தனது படை நடத்துகைக்கான நல்ல 
வாய்ப்பாகக்‌ கருதியது, 

போர்நிறுத்தத்தைக்‌ கடைப்பிடித்தபடி, சிங்களப்‌ 
படையின்‌ பாரிய போர்நடவடிக்கைகளை எதிர்கொள்‌ 
வதில்‌ உள்ள கடினம்‌ யாவராலும்‌ உணரப்படக்‌ 
கூடியதே. போர்நடவடிக்கைக்காக கிங்களப்படையினர்‌ 
தயாரிப்பில்‌ இறங்கியுள்ளனர்‌ என அறிந்தபோதும்‌, 
வலிந்த தாக்குதல்களை நடத்தி, போர்த்திட்டங்களை 
இருந்தபோதும்‌, தாம்‌ அறிவித்தபடி போர்நிறுத்தத்தைக்‌ 
கடைப்பிடிப்பதில்‌ விடுதலைப்‌ புலிகள்‌ உறுதியாக 
இருந்தனர்‌. போர்நிறுத்தம்‌ காரணமாக தற்காப்பு 


தொடரும்‌ பெறத்‌ தலையன்‌ ஏரியும்‌ 
பபசாக்த்க்‌ துறையும்‌ ஏஸி மனங்களும்‌ 


கடந்த மாதம்‌ நான்கு பொது மக்கள்‌ ! சிகிச்சைக்கு வவுனியாவிற்கு அனுப்புவ 
தும்‌ மிகக்கடினமானதாக உள்ளது. சிறீ 
படைத்தரப்பின்‌ கெடுபிடிமிக்க 
மாத்திரமின்றி கிளிநொச்சி வைத்தியசாலை | 1 கட்டுப்பாடுகளால்‌ மிக நெடும்பயணமா 


போசாக்குக்‌ குறைவு காரணமாக கிளிநொச்சி ) 
வைத்தியசாலையில்‌ இறந்துள்ளனர்‌. அது ! லங்காப்‌ 


தாபாகத்தின்‌ உண்மை நீகழ்வுகளைத்‌ தாங்கி வரும்‌ செய்தித்‌ தாள்‌ 


யுத்தத்தை மாத்திரம்‌ கையாண்ட விடுதலைப்‌ புலிகள்‌, 
சிங்களப்படையின்‌ பாரிய படைமுன்னெ 
டுப்புக்களை எதிர்கொள்வதில்‌ உள்ள. கடினத்தை 
உணர்ந்தனர்‌. அதேவேளை, குடாநாட்டில்‌ நிலை 
கொண்டுள்ள அணிகளுக்கான கிளாலி கடல்நீரே 
ரிக்கூடான - விநியோகச்‌ சிக்கலும்‌ முக்கிய பிரச்சி 
னையாக இருந்தது. இவை காரணமாகவும்‌, தேவை 
யற்ற த்‌ தவிர்த்துக்கொள்ளும்‌ நோக்கிலும்‌ 
விடுதலைப்‌ ள்‌ சாவகச்சேரி, கைதடி, நாவற்குழி 
பகுதிகளில்‌ இருந்து தந்திரோபாயரீதியாக வெளியே 
றிக்கொண்டனர்‌, 

விடுதலைப்‌ புலிகளின்‌ போர்நிறுத்த அறிவித்தலை, 
தமக்குச்‌ சாதகமாக்கி, போர்நடவடிக்கையை தீவிரப்‌ 
படுத்திய சிறீலங்கா அரசு, சாவகச்சேரி, கைதடி, 


போர்‌ நடத்தி, இழப்புக்கள்‌ எதுவும்‌ இன்றி அப்பகுதி 
களைக்‌ கைப்பற்றிக்கொண்டதாக வெற்றி கொண்‌ 
பாடியது. 

விடுதலைப்‌ க போர்நிறுத்த அறிவித்தல்‌ 
சர்வதேச சமூகத்தின்‌ வரவேற்பைப்‌ , தமிழர்‌ 
தரப்பில்‌ ஒருமித்த குரலாக அது வெளிப்பட்டது: 
தமிழர்‌ தேசம்‌, போர்நிறுத்தத்தை வலியுறுத்தியதுடன்‌, 
பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு குரல்‌ 
எழுப்பியது. தமிழ்‌ மக்கள்‌ ஒருமித்த குரலாக தமது 
அபிலாசைகளை முன்வைத்தனர்‌. தமிழர்‌ ஒரு தேசிய 
இனம்‌, தமிழ்மக்களிற்கு மரபுவழித்‌ தாயகம்‌ உண்டு, 
தமிழ்‌ மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என, 
தமிழீழ தேசிய இனத்தின்‌ அரசியல்‌ அந்தஸ்தை 
நிலைநாட்டும்‌ இந்த அடிப்படைக்‌ கோட்பாடுகளை, 
தமிழர்‌ தேசம்‌ ஒருமித்த குரலாய்‌ முன்வைத்தது. 

தமிழர்‌ தேசத்தின்‌ இந்த சனநாயகக்‌ குரலுக்கு, 
சந்திரிகா அரசு செவிசாய்க்க மறுத்தது. சர்வதேசத்தின்‌ 
அழுத்தங்களை அலட்சியப்படுத்தி, போர்‌ மீதான 
தனது வெறியை அது வெளிக்காட்டியது. சனவரி 
10ம்‌ திகதி, கொழும்பு சென்ற நோர்வேயின்‌ சமாதானத்‌ 
தூதுவர்‌ திரு, எரிக்‌ சுல்கைம்‌, சிறீலங்கா அரசை 
போர்நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வைக்க 
பெரிதும்‌ முயற்சி எடுத்தார்‌. போர்நிறுத்தத்தை நீரா 
கரித்த சிறீலங்கா அரசு, சனவரி 16ம்‌ திகதி, ஆனை 
மிறவை மீளக்‌ கைப்பற்றும்‌ நோக்குடன்‌, கிளாலி எழுது 
மட்டுவாள்‌ பகுதிகளில்‌ பெரும்‌ இராணுவ நட 
வடிக்கையை ஆரம்பித்தது. எனினும்‌, விடுதலைப்‌ 
புலிகளின்‌ எதிர்த்தாக்குதல்‌ சிங்களப்படையினருக்கு 
பெரும்‌ இழப்பை ஏற்படுத்தியதுடன்‌, அவ்‌ 
இராணுவநடவடிக்கையை நிறுத்தி வைக்கவேண்டி௰ 
கட்டாயத்திற்கு படையினரை உள்ளாக்கியது. - 

சனவரி 24ம்‌ திகதி விடுதலைப்‌ புலிகளின்‌ 
ஒருதலைப்பட்ச யுத்தநிறுத்தம்‌ முடிவடையவிருந்த 
நேரத்தில்‌, சமாதான முயற்சிக்கு ஏற்படப்போகும்‌ நெருக்‌ 
கடி. நிலைகுறித்து, நோர்வே அரசு கவலைகொண்டது. 


வன்னியின்‌ பின்தங்கிய பிரதேசங்களில்‌ 
உள்ள மருந்தகங்களும்‌ சுகாதாரவைத்திய 
நிலையங்களும்‌ மூடப்பட்வேண்டிய நிலை 


(25.01.2001) 


விடுதலைப்‌ புலிகளும்‌ சிநீலங்கா அரசும்‌, போரைத்‌ 
தீவிரப்படுத்தி விஸ்தரிக்கும்‌ நடவடிக்கைகளில்‌ 
இறங்காமல்‌, பார்த்துக்கொள்வதற்காக நோர்வே 
அரசு பெரும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டது. 
கொழும்பிலுள்ள நோர்வேயின்‌ தூதுவர்‌ திரு. 
வெஸ்ட்பேர்க்‌, சனவரி 19ம்‌ திகதி, சிறீலங்காவின்‌ 
வெளிவிவகார அமைச்சர்‌ லக்ஸ்மன்‌ கதிர்காமரைச்‌ 
சந்தித்து, நோர்வேயின்‌ சமாதானத்‌ திட்டத்தை 
அமுல்செய்வது குறித்துப்‌ பேசியதுடன்‌, போர்‌ 
மீண்டும்‌ தீவிரமடைந்தால்‌, சமாதான முயற்சிகளுக்கு 
ஏற்படப்போகும்‌ பாதிப்புக்கள்‌ குறித்து எடுத்து 
விளக்கினார்‌. இருந்தபோதும்‌, சிறீலங்கா அரசு, விடு 
தலைப்‌ புலிகளின்‌ போர்நிறுத்தத்தை ஏற்று, போர்‌ 
நெருக்கடியைத்‌ பேச்சுவார்த்தைக்கு 


நோர்வேயின்‌ சமாதானத்‌ தூதுவர்‌ திரு, எரிக்‌ 
சுல்கைம்‌ அவர்கள்‌, விடுதலைப்‌ புலிகளின்‌ அரசியல்‌ 
ஆலோசகர்‌ திரு. அன்ரன்‌ பாலசிங்கத்தை, விடு 
தலைப்‌ புலிகளின்‌ போர்நிறுத்தம்‌ காலா 
வதியாவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னராக 
சந்தித்து, போர்‌ தீவிரமடையாமல்‌ தவிர்ப்பது குறித்து 
பேச்சுவார்த்தை நடத்தினார்‌. போர்நிறுத்தம்‌ 
முடிவடைந்து, மீண்டும்‌ மோதல்கள்‌ தீவிர 
மடைந்தால்‌, நோர்வேயின்‌ சமாதான முயற்சிகள்‌ 
நெருக்கடிக்கு உள்ளாகும்‌ என்பது குறித்தும்‌ 
பேசப்பட்டது. 

இந்நிலையில்‌, நோர்வே அரசின்‌ சமாதான 
முயற்சிக்கு மேலும்‌ கால அவகாசம்‌ அளிக்கும்‌ 
நோக்குடன்‌ விடுதலைப்‌ புலிகள்‌, தமது போர்நிறுத்த 
அறிவித்தலை மீண்டும்‌ ஒரு மாதகாலத்திற்கு நீடிப்புச்‌ 
செய்வதென முடிவெடுத்து அறிவித்தனர்‌. சிறீலங்கா 
அரசை போர்நிறுத்தம்‌ செய்ய வைத்து, பேச்சு 
வார்த்தை மேசைக்குக்‌ கொண்டுவர, சர்வதேச 
சமூகம்‌ சிறீலங்கா அரசிற்கு அழுத்தம்‌ கொடுக்‌ 


கவேண்டும்‌ என, விடுதலைப்‌ புலிகள்‌ வேண்டு 
கோள்‌ விடுத்துள்ளனர்‌. 
சமாதான சுழ்நிலை ஏற்படாவண்ணம்‌ 


பகைமையையும்‌, போர்ச்‌ சூழ்நிலையையும்‌ தொடரச்‌ 
செய்வது அரசாங்கத்தின்‌ திட்டமாக இருக்கின்றது. 
போர்ச்சூழ்நிலையும்‌, பகைமையும்‌, வன்முறையும்‌ 
தொடர்ந்தால்‌, விடுதலைப்‌ புலிகளுக்கு சமா 
தானத்தின்‌ மீது அக்கறையில்லை என, சந்திரிகா 
அரசால்‌ பிரச்சாரம்‌ செய்ய வசதியாக இருக்கும்‌. 
அத்துடன்‌, பிரித்தானியா போன்ற நாடுகளிடம்‌ 
விடுதலைப்‌ புலிகளைப்‌ பயங்கரவாதப்‌ பட்டியலில்‌ 
சேருங்கள்‌ என வலியுறுத்தவும்‌ வசதியாக இருக்கும்‌, 


போர்‌ நிறுத்தத்தை, விடுதலைப்‌ புலிகளின்‌ 
பொறியென வர்ணித்தபடி சிங்கள அரசோ, 
போரைத்‌ தனது பொறியாகப்‌ பாவிக்க 
முற்படுகின்றது. ஐ 


லையில்‌ அனுமதிக்கப்பட்டு இறந்துள்ளனர்‌, ! யிலுள்ளன. மருந்து மற்றும்‌ வளங்களுக் 
அதுவும்‌ அனுமதிக்கப்பட்டு 24 மணித்தியாலங்‌ 
களில்‌ 150 நோயாளிகள்‌ இறந்துள்ளனர்‌. 


கான பற்றாக்குறைகள்‌ தொடர்ந்து காணப்‌ 
படுவதால்‌ இவை இயங்க முடியாத நிலை 
யிலுள்ளன. இதுவே இன்றைய வன்னிப்‌ 
பெருநிலப்பரப்பில்‌ வன்னியில்‌ வாழும்‌ தமி 
ழர்களுக்கான மருத்துவ வசதிகளின்‌ 


படப்பட ஒழ 8 ஆட்டம்‌ அண்ட்‌ கன்‌ 


! நிலை. இ 


யானது விசர்நாய்க்கடிக்கு இலக்காகி வரும்‌ கவே இது உள்ளது. அதுவும்‌ குழந்தை 
த! | களை மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா 
நிலையிலும்‌ உள்ளது. ஏனெனில்‌ நீண்ட | செல்வதென்பது மிகக்கடினமானதாகவே 
நாட்களாக விசர்நாய்க்கடி தடுப்பூசிகள்‌ வைத்‌ 1 உள்ளது. பெற்றோர்களுக்கான போக்‌- 
தியசாலையின்‌ மருந்துக்களஞ்சியத்தின்‌ ! குவரத்து அனுமதியைப்‌ பெறுவதில்‌ பெரும்‌ 
இருப்பில்‌ இல்லை. ஒரு தசாப்தத்திற்கு ; கடினம்‌ நிலவுகின்றது. 
மேலாக சிறீலங்கா அரசினால்‌ விதிக்கப்‌ சிரேஸட்‌ மருத்துவ உத்தியோகத்தர்‌ 
பட்டுவரும்‌ பொருண்மியத்‌ தடை காரண ! வரின்‌ தகவலின்படி ic அவக 
மாக குழந்தைகள்‌ போசாக்கின்மையால்‌ | பில்‌ என்றுமில்லாத அளவிற்கு - சிசுமரண 
பாதிப்புறுகின்றனர்‌. வன்னிப்‌ பெருநிலப்‌ | மும்‌, எடைகுறைந்த குழந்தைகளின்‌ பிறப்ப 
பில்‌ வாழும்‌ மக்களுக்கு மிகவும்‌ அத்தி ! வீ தமும்‌ அதிகரித்துள்ளதாக வன்னி வைத்‌ 
நூர்‌ மருத சந்தக்‌. கதுவ எ கைகளில்‌ பெறப்படும்‌ தரவுகளில்‌ 

வாகக்‌ ! தெரிய வந்துள்ளதாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்‌ 
கிடைப்பதில்லை. சில காலங்களில்‌ மிகக்‌ ! 1 எது. மகப்பேற்றிற்காக வருகின்ற பெருந்‌ 
குறைந்த அளவிலேயே இவை சிறீலங்கா ) தொகையான தாய்மாரும்‌ போசாக்கின்மை 
பாதுகாப்‌ ல்‌ வன்னிப்பகுதி ! பால்‌ பெரிதும்‌ துன்புறுகின்றனர்‌. 
களுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர்‌. 

கடந்த வருடத்தில்‌ மல்லாவி வைத்திய 


கடந்த மார்கழி மாதத்தில்‌ மாத்திரம்‌ 8 1 சாலையில்‌ 291 குழந்தைகளும்‌, புதுக்குடி 


பெரியவர்களும்‌, 12 வயதிற்கு உட்பட்ட 25 ! ப 
சிறுவர்களும்‌ போசாக்கின்மை காரணமாக ருப்பு வைத்தியசாலையில்‌ 256 குழந்தை 


க்சி ! களும்‌ நிறைகுறைவாகப்‌ பிறந்துள்ளன. 14 
கடும்நோய்வாய்ப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட 


இந்த பாதத்தின்‌ முற்பகுதியில்‌ சிறில்‌ 
காவின்‌ பயங்கரவாதத்‌ தடுப்புப்பிரிவின ! சியாக எஸ்லோன்‌ பைப்பினால்‌ தாக்கப்‌ 
ரால்‌ கைது செய்யப்பட்டவரான யாழ்‌ பத்‌ : பட்டேன்‌. பின்னர்‌ நீண்ட நாட்களுக்‌ 
திரிகையாளர்‌ திரு. நடராஜா திருச்செல்‌ : குப்பின்னர்‌ ஒரேயொரு தடவை மாத்திரம்‌ 
வம்‌ தாம்‌ தாக்கப்பட்ட விதம்‌ குறித்து ்‌ எனது மனைவி என்னைப்பார்க்க அனும 
இலங்கை மனித உரிமைகள்‌ ஆணைக்‌ : திக்கப்பட்டார்‌. அதன்‌ பின்னர்‌ 14ஆம்‌ 
குழு அலுவலக அதிகாரி எஸ்‌. சிறீதர : திகதி ஏனைய கைதிகள்‌ இருக்கும்‌ 
னிடம்‌ முறையிட்டுள்ளார்‌. ்‌ அறைக்கு என்னை இடம்மாற்றினர்‌” 

கொழும்பு கோட்டைப்‌ பகுதியிலுள்ள : 47 வயதாகும்‌ பத்திரிகையாளர்‌ திருச்‌ 
பயங்கரவாதத்தடுப்புப்‌ பிரிவின்‌ தலைமை : செல்வம்‌ தமது குடும்பத்தினர்‌ சகிதம்‌ 
முகாமான ஆறாம்‌ மாடியில்‌ தற்போது : கொழும்பிற்குச்‌ சென்றிருந்த வேளை 
இவர்‌ தொடர்ந்து தடுத்துவைக்கப்பட்டுள்‌ : யிலேயே வெள்ளவத்தையில்‌ வைத்து 
ளார்‌. கடந்த 18ஆம்‌ திகதி இவரைச்‌ சந்‌ : பயங்கரவாதத்தடுப்புப்‌ பிரிவினரால்‌ கைது 
திந்த ஆணைக்குழு அதிகரியிடம்‌ அவர்‌ : செய்யப்பட்டிருந்தார்‌. 20 நாட்களுக்கு 
கூறியதாவது “சுமார்‌ 12 தினங்கள்‌ தனி : மேலாகியும்‌ அவர்‌ மீதான குற்றச்சாட்‌ 
யான அறை ஒன்றில்‌ அடைத்து வைக்கட்டட்டி ்‌ டுக்கள்‌ குறித்து எதுவும்‌ பயங்கரவாதத்‌ 
ருந்தேன்‌. அங்கு எனது கைகளுக்கு : தடுப்புப்‌ பிரிவினரால்‌ தெரிவிக்கப்படவு 
குழந்தைகள்‌ கிளிநொச்சி வைத்தியசாலை விலங்கிட்டனர்‌. அதன்பின்னர்‌ கதிரை ஒன்‌ : மில்லை. குற்றச்சாட்டுகள்‌ ஏதாவது குறிப்‌ 
வ ற்‌ க க ரண்‌, யில்‌ இறந்துள்ளன. 160 நோயாளர்கள்‌ கடந்த | றில்‌... இருத்தி கதிரையின்‌ கைப்பிடியுடன்‌ : பிடப்பட்டு நீதிமன்றத்தில்‌ நிறுத்தப்பட 

! வருடம்‌ கிளிநொச்சி ஆதார வைத்தியசா ! வுமில்லை. ஐ | 


ao | அன மப 


றவு நான்‌ ணா 


கலாநிதி அன்ரன்‌ பாலசிங்கம்‌ _ 


மிழீழ விடுதலைப்‌ புலிகள்‌ இயக்கத்‌ 
ன தத்துவாசிரியரும்‌, அரசியல்‌ | 1 
ஆலோசகருமான கலாநிதி அன்ரன்‌ | 


பாலசிங்கம்‌. லண்டனிலிருந்து வெளியாகும்‌ | ॥ 


பிரபல. ஆங்கிலப்‌ பத்திரிகையான 'தமிழ்‌ கார்‌ (இ 


டியன்‌' இதழுக்கு 12.01.2001 அன்று வழங்‌ i 
கிய விசேட செவ்வியில்‌ விடுதலைப்‌ புலி ! 22 
களின்‌ நிலைகளுக்கு எதிராகப்‌ பாரிய அளவில்‌ | , 


தாக்குதல்களை நடத்தும்‌ நோக்கத்துடன்‌, சிங்‌ | 
கள அரசு புதிய படையணிகளையும்‌ பீரங்கி ! 
கள்‌, டாங்கிகள்‌, பல்குழல்‌ ஏவுகணைச்‌ செலுத்‌ 
திகள்‌ போன்ற கனரக அழிவு ஆயுதங்க | 
ளையும்‌ யாழ்ப்பாணக்‌ களத்திற்கு அனுப்பி ! 
பிருப்பதாகக்‌ குற்றஞ்சாட்டியிருந்தார்‌. 


செவ்வியின்‌ போது திரு. பாலசிங்கம்‌ 
அவர்கள்‌ தெரிவித்த கருத்துக்கள்‌ வருமாறு 


இன்று ஈறீலங்காவீல்‌ நீலவும்‌ 
இரச்யல்‌ இராணுவ நிலைமை 


ட 
ச 


பகல்‌ 10 - 
னைத‘ 


இயக்கம்‌ ஒருத 
லைப்பட்சமாக ஒரு மாதகால போர்நிறுத்‌ 
தத்தைப்‌ பிரகடனம்‌ செய்து, மிகவும்‌ ஒழுங்‌ 
காக சமாதானத்தைப்‌ பேணி வருகின்றது. 
எமது இந்த நல்லெண்ண சமிக்ஞையை கருத்‌ 

தில்‌ எடுக்காது, பொருட்படுத்தாது சிங்கள 


தத்தால்‌ எழுந்த சமாதானச்‌ சூழலை தனக்குச்‌ 
யாழ்ப்பாணக்‌. குடா 
புலிக 


கவ்தேகலிதாக்தோக்கு ன னல 
தாக்குதற்திட்டம்‌ 


Hil 
i 
ந 


நாம்‌ ரு பலமான 'களத்த்லிருந்தே 
- போராடுக்ன்றோம்‌ - 


தவறானது. 
எமது நேர்மையான நோக்கத்தை , அரசதரப்பு 


நாம்‌ ஒரு பலமான தளத்திலிருந்தே சமா | நலனுக்‌ 


.. இருக்கின்றோம்‌. எமது மக்களின்‌ 

இலட்சியம்‌. நியாயமானதாக, த்வைத | 
ல்‌ அது எமக்குத்‌ 

தார்மீக பலத்தைத்‌ தருகின்றது. ..... 


- பு 4 
னை‘ 
௦ ௮ = mo ராரா 


தாயகத்தின்‌ உண்மை நிகழ்வகளைத்‌ தாங்கி வரும்‌ செய்தித்‌ தாள்‌ 


aE 21 L500 


॥॥ 
மீர்‌ நய லை 


! 12.01.2001 அன்று “தமிழ்‌ ர்த்து வழங்‌ க செவ்வியில்‌ இரு; அன்ரன்‌ பாலசிங்கம்‌ 


ANNI 


கப்படவில்லை. யாழ்ப்பா க்கள்‌ 

லிகள்‌, தந்திரமும்‌ சாணிக்கியத்‌ திறமையும்‌ ; குறைபாடுகள்‌ 

படைத்தவர்கள்‌. சந்திரிகாவின்‌ உரையில்‌ ! ளின்‌ வரலாற்றுத்‌ தாயகத்தில்‌ அவர்களுக்‌ 
பொதிந்து கிடக்கும்‌ அரசியல்‌ நயவஞ்சகத்‌ குரிய நிலையான, மாற்றமுடியாத உரிமை, 
தன்மையை அவர்கள்‌ இனம்‌ கண்டுகொள்‌ ! தேசிய இனம்‌ என்ற ரீதியில்‌ அவர்களுக்குரிய 
வார்கள்‌. இந்த உரையானது, சர்வதேச சமூ ! அரசியல்‌ தகைமை, அவர்களது சுயநிர்ணய 
கத்திற்கு குறிப்பாக உதவி வழங்கும்‌ நாடுக ! உரிமை ஆகியவைகளையே தமிழர்‌ பிரச்சினை 
ளுக்கு றது. சீல நெறிக | யின்‌ அடிப்படைகளாகும்‌. அதுவே அவர்களது 
ளைக்கொண்ட சிறப்பான ஆட்சி என்றும்‌, அரசியல்‌ அபிலாசைகளுமாகும்‌. எமது மக்க 
சிறுபான்மையினரின்‌ உரிமைகளுக்கு உத்தர ! ளுக்கெதிரான - போரையும்‌, வன்முறையை 
வாதம்‌ அளிக்கும்‌ நல்லரசு என்றும்‌, போரால்‌ | யும்‌ நிறுத்தி, சமாதானத்திற்கு ஒத்திசைவான 
சிதைந்து போன வடக்கை புனரமைப்பதே அர ! | இயல்பு நிலையை ஏற்படுத்திக்‌ கொடுத்தால்‌ 
சின்‌ இலட்சியம்‌ என்றும்‌ சந்திரிகா சுயபுகழ்‌ ! | நாம்‌ இந்த அடிப்படைப்‌ பிரச்சினைகள்‌ பற்றி 
பாடுவது உதவிவழங்கும்‌ உலக ரகத்‌ | | பேசுவதற்குத்‌ தயாராக இருக்கின்றோம்‌. 


(94 Homie A - 


னத்தை ந 

“சமாதான ல்லாம்‌ கதி 
னைக்குத்‌ தீர்வுகாண முயற்சிக்குமாறு சர்வ 
தேச சமூகம்‌ எம்மையும்‌, சிறீலங்கா அரசை 
யும்‌ வற்புறுத்திவருகின்றது. இந்தவேண்டு 
கோளை சாதகமாக வரவேற்று நாம்‌ சமா 
தான வழிமுறையை கடைப்பிடிக்கின்றோம்‌. 
வெறும்‌ வார்த்தைகளில்‌ அல்லாமல்‌ செயல்‌ 
முறை வடிவத்தில்‌ எமது சமாதான நோக்கை 
நாம்‌ நிரூபித்துக்காட்டியிருக்கின்றோம்‌. ஒரு 
தலைப்பட்சமாகப்‌ போர்நிறுத்தப்‌ பிரகடனம்‌ 


பாடுகள்‌ மத்தியிலும்‌ நாம்‌ சமாதானத்தைப்‌ 
பேணிவருகின்றோம்‌. நேர்மையான முறை ள்‌ பற்றியும்‌ உலக அரசுகள்‌ நன்க i ர்‌ aL 6] 1111] 
யில்‌. சமாதான வழிமுறையை நாடும்‌ எமது நல்‌ போர்‌ தொடருமானால்‌. வடக்கை பொரு ! 7! 


ளாதாரரீதியில்‌ கட்டி எழுப்புவது சாத்திய ; 

மில்லை என்பதும்‌ அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 

இதன்காரணமாகவே, போர்நிறுத்தம்‌ து | 
ம்‌ வலியறுத்திவருகில்‌ 


முயற்சியை சர்வதேச சமூகம்‌ வரவேற்கும்‌ 
நன்பதில்‌ எமக்கு நம்பிக்கையுண்டு. 


Wg rong க 


8ந்‌ ழான்‌ க 
! ற காடே பரம 1 - 


055 [1 
| இ i க்‌. 
| EL 


ப gia ior af 9. 

1-1 “இஜர்‌ ஜன்‌, 

| ரல்‌ பாடம்‌. 
இரிய த்‌... 


ய்ய வார்த்த - 
- அற்ஸ்மை சந்த்ர்கா 918... 


-நீரரதரீத்து பட்டது, 
ப சிம்மயார்‌்‌ ர கர்ந. 


ர ய்ய நர்‌. 
ப கணணி. 
இம ALL aU ம. 


க. என்றே. சொல்லவேண்டும்‌. க்‌ 


Wg Land fia 


தாயகத்தின்‌ உண்மை நிகழ்வுகளைத்‌ தாங்கி வரும்‌ செய்தித்‌ தாள்‌ 
உ .லகடம்‌ மண்டிப்ட்ட சந்தர்‌ கா 
யுத்த நீறூத்தத்தை நராகர்ப்பது ஏண்‌? 


டுதலைப்‌ புலிகள்‌ அறிவிப்புச்‌ 
செய்த ஒருதலைப்பட்ச யுத்த 
நிறுத்தம்‌ சிறிலங்கா அரசினால்‌ நிராகரிக்‌ 
கப்பட்டுள்ளது. சிநிலங்காவின்‌ ஜனாதி 
பதியும்‌, முப்படைகளின்‌ தளபதியுமான 
சந்திரிகா குமாரதுங்கவில்‌ இருந்து பிரதமர்‌, 
வெளியுறவு அமைச்சர்‌, பிரதிப்‌ பாதுகாப்பு 
அமைச்சர்‌, இராணுவத்தளபதி எனச்‌ சிறீ 
லங்கா அரசில்‌ உயர்‌ பதவிகள்‌ 
வகிப்பவர்கள்‌ பலரும்‌ கூட்டாகவும்‌ தனித்‌ 
துவமாகவும்‌ இந்‌ நிராகரிப்பை வெளி 
யிட்டுள்ளனர்‌. 
ஆனால்‌, இந்நிராகரிப்பிற்கு இவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒரே காரணத்தைத்‌ 
தெரிவித்துள்ளார்களா? என்றால்‌ இல்லை 
என்றே கூறுதல்‌ வேண்டும்‌. ஒவ்‌ 
வொருவரும்‌ தமது தனித்துவமான கொள்‌ 
கை, குணநலனுக்கும்‌ மற்றும்‌ எதிர்‌ 
கொள்ளும்‌ சூழ்நிலை என்பனவற்றிற்கு 
மேற்ப நிராகரிப்பிற்குக்‌ AE 
தெரிவித்துள்ளனர்‌. 
நீண்ட வெளிநாட்டுச்‌ சுற்றுப்‌ 
பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு 
திரும்பிய ஜனாதிபதி சந்திரிகா, சிறிதுகால 
மெளனத்தின்‌ பின்னர்‌ நிராகரிப்பை 
அரசியல்‌ புறச்சூழலுக்கு ஏற்ப பேச்‌- 
சுவார்த்தையையும்‌, யுத்தநிறுத்தத்தையும்‌ 
நிராகரிக்காதது போன்று, ஆனால்‌, 
யுத்தநிறுத்தமோ அன்றிப்‌ பேச்சுவார்த்‌ 
தைக்கான சூழலோ அன்றி வாய்ப்‌ 
புக்களோ உருவாக முடியாதவாறு தனது 
நிராகரிப்பை அவர்‌ வெளியிட்டிருந்தார்‌. 
“பேச்சுவார்த்தைகள்‌ தொடங்கப்பட்டு அது 
முன்னேற்றகரமானதாக அமையும்‌ பட்சத்‌ 


இதேவேளை, யுத்தத்தை மட்டுமே 
குறியாகக்கொண்ட  பிரதிப்பாதுகாப்பு 
அமைச்சர்‌ அனுருத்த ரத்வத்தவோ, புலிகள்‌ 
பெரும்‌ இராணுவப்‌ பின்னடைவுகளைச்‌ 
சந்தித்துள்ளனர்‌ எனவும்‌. அவர்களை 
நம்பி யுத்தநிறுத்தம்‌ செய்யமுடியாது 
என்றும்‌ அவர்கள்‌ தம்மைப்பலப்படுத்திக்‌ 
கொள்ளத்தான்‌ அவகாசம்‌ தேடுகின்றனர்‌ 
எனவும்‌ தனது நிராகரிப்பிற்கான கார 
ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார்‌. 

அமைச்சர்‌ அனுருத்தவின்‌ அபிப்பி 
ராயப்படி- யுத்தத்தை நிறுத்துவதென்பது 
புலிகள்‌ பலப்படவும்‌, மீண்டும்‌ தாக்கு 
தலுக்குத்‌ தயாராவதற்கு வழங்கப்படும்‌ 
சந்தர்ப்பம்‌ ஆகும்‌. ஆகையினால்‌ புலி 
களின்‌ யுத்தநிறுத்தம்‌ நிராகரிக்கப்பட்டு 
அவர்கள்‌ தோற்கழிக்கப்படும்‌ வரை 
யுத்தம்‌ தொடரப்படவேண்டும்‌ என்பதா 
கின்றது. 

ஆனால்‌; பிரதமமந்திரி ரட்ணசிறி 
விக்கிரமநாயக்கவோ, யுத்தநிறுத்தம்‌ என்ற 
பேச்சிற்கே இடமில்லை. விடுதலைப்‌ 
புலிகள்‌ முற்றாக அழிக்கப்படும்வரை 
யுத்தம்‌ தொடரப்படவேண்டும்‌. இதில்‌ 


சிந்திப்பதற்கு எதுவுமே இல்லை என்று” 


கூறியுள்ளார்‌. இது அவர்‌ முற்றிலுமாக 
ஊறிப்போயுள்ள பெளத்த-சிங்களப்‌ பேரின 
வாதச்‌ சிந்தனையின்‌ வெளிப்பாடாகும்‌. 
இவ்வாறாக அரசியல்‌ தலை 
மைகளினாலும்‌, அதாவது, யுத்தத்தை 
வழி நடத்திச்செல்ல முற்படும்‌ இராணுவத்‌ 
திற்கான அரசியல்‌ தலைமைகளினால்கூட 
யுத்தநிறுத்தத்தை நிராகரிப்பதற்கு ஒருமித்த 
காரணி ஒன்றைத்‌ தெரிவிக்கமுடியாத 
நிலையே உள்ளது. ஆனால்‌, இவர்‌ 


ஏற்புடையவையாகவும்‌ இல்லை. எடுத்துக்‌ 
காட்டாக, ஜனாதிபதி கூறுவது போன்று, 
பேச்சுவார்த்தைகள்‌ ஆரம்பிக்கப்பட்ட 
பின்னர்‌ யுத்தநிறுத்தம்‌ செய்யப்‌ 
படுவதற்கும்‌, முன்னர்‌ செய்யப்‌ 
படுவதற்கும்‌ இடையில்‌ வேறுபாடு என்ன 
இருக்க முடியும்‌? பேச்சுவார்த்தை 
ஆரம்பித்தபின்‌ யுத்தநிறுத்தம்‌ செய்யின்‌ 
யுத்தத்திற்கென தயாரிப்புக்களைச்‌ செய்ய 
முடியாதா? அன்றி பேச்சுவார்த்தையில்‌ 
முட்டுக்கட்டை ஏற்படின்‌ யுத்தநிறுத்தத்தை 
விலக்கிக்கொள்ளத்தான்‌ முடியாதா? அன்றி, 
யுத்த நிறுத்தம்‌ செய்யப்பட்ட பின்னர்‌ 
புலிகள்‌ பேச்சுக்கு வரத்‌ தாமதித்தால்‌ 
அரசு யுத்தநிறுத்தத்தைக்‌ கைவிட்டு யுத்தத்‌ 
தைத்‌ தொடரத்தான்‌ முடியாதா? 
இதேவேளை, பிரதிப்பாதுகாப்பு அமைச்‌ 
சர்‌ ரத்வத்த கூறுவதுபோன்று, புலிகளை 
இராணுவரீதியில்‌ வெற்றி கொள்வது என்‌ 
பது எத்தனை தூரம்‌ சாத்தியமானது. 18 
மாதங்களுக்கு மேலாக ஜயசிக்குறு 
நடவடிக்கையை இராணுவம்‌ மேற்கொண்‌ 
டிருக்கையிலேயே தமது அணிகளை 
ஒன்றுதிரட்டி ஓமரத அலைகள்‌-2, 3 
நடவடிக்கைகளை வெற்றியாக மேற்‌ 
கொண்ட விடுதலைப்‌ புலிகளை எத்த 
கைய இராணுவ நடவடிக்கைகள்‌ மூலம்‌ 
அணிதிரள்வதைத்‌ தடுக்கமுடியும்‌ இராணு 
வரீதியில்‌ வெற்றிகொள்ளமுடியும்‌. 
அடுத்ததாக பிரதமர்‌ ரட்ணசிறி 
விக்கிரமநாயக்க எதிர்பார்ப்பது போன்று, 
ஒரு பேரினவாத ஒடுக்குமுறைப்‌ போராட்‌ 
டத்தை, அதிலும்‌ விடுதலைப்‌ புலிகள்‌ 
போன்ற ஆற்றல்‌ பொருந்திய தலைமைத்‌ 
துவத்தைக்‌ கொண்ட ஓர்‌ அமைப்பை 


சமரச 


(25.01.2001) 


இனப்பிரச்சினைக்கு அரசியல்‌ தீர்வொன்று 
ஏற்படுவதை இல்லாதொழிக்கும்‌ வகையில்‌, 
நோர்வேயின்‌ சமரச முயற்சிகளுக்குப்‌ 
பெரும்‌ இடையூறுகளையும்‌, முட்டுக்கட்‌ 
டைகளையும்‌ உருவாக்குபவையாக மட்‌ 
டுமே இருக்கமுடியும்‌. இதனை இம்மாத 
ஆரம்பத்தில்‌ கொழும்பு வந்திருந்த 
நோர்வேயின்‌ விசேட பிரதிநிதி எரிக்‌ 
சொல்ஹெய்ம்‌ ஜனாதிபதி சந்திரிகாவைச்‌ 


சந்தித்துப்‌ பேசிய உடன்‌ லண்டன்‌ 
சென்றுள்ளமை வெளிப்படுத்துவ 
தாகவுள்ளது. 


ஏனெனில்‌, கொழும்பு வந்த எரிக்‌ 
சொல்ஹெய்ம்‌ ஜனாதிபதி சந்திரிகா 
வுடனான சந்திப்பின்‌ பின்‌ அது முன்னேற்‌ 
றகரமாக அமையும்‌ பட்சத்தில்‌, வன்‌ 
னிக்கு இரண்டாவது தடவையாகவும்‌ 
விஜயம்‌ ஒன்றை மேற்கொண்டு, தமிழீழத்‌ 
தேசியத்‌ தலைவர்‌ பிரபாகரன்‌ அவர்களை 
சந்தித்துப்‌ பேச்சுக்களை நடத்தலாமென 
அரசியல்‌ வட்டாரங்களில்‌ எதிர்பார்க்‌ 
கப்பட்டது. 

ஆனால்‌, எரிக்‌ சொல்ஹெய்ம்‌ ஜனா 
திபதி சந்திரிகாவைச்‌ சந்தித்தவுடன்‌ 
லண்டன்‌ சென்றுள்ளமையே அவரின்‌ 
முயற்சிகளில்‌ முன்னேற்றம்‌ 
காணப்படாததன்‌ விளைவென்றே பொது 
வாக அரசியல்‌ வட்டாரத்தில்‌ கருதப்‌ 
படுகின்றது. எரிக்‌ சொல்ஹெய்மிற்கும்‌, 
பிரதமர்‌ ரட்ணசிறி விக்கிரமநாயக்கவிற்கும்‌ 
இடையில்‌ நடந்த சந்திப்பும்‌ சுமுகமான 


முறையில்‌ இருக்கவில்லை எனவும்‌ தெரிய 
வருகின்றது. 
ஆனால்‌, சந்திரிகா குமாரதுங்க 


அரசிடம்‌ இருந்து சமாதான முயர்‌ 


பு 
8 
1 
1 
பு 
1 
1 
ர 
பு 
ப 
1 
பு 
: 
ர்‌ 
ர 
1 
1 
ர்‌ 
1 
ர்‌ 
ர 
| 
i] 
ர்‌ 
ப 
பு 
ர்‌ 
8 
ர 
ர 
ப 
1 
1 
பு 
ப 
ர 
1 
ப 
ர்‌ 
ப 
1 
பு 
ப 
ப 
ர 
: 
ப 
பு 
ப 
பு 
ர 
பு 
ப 
ர 
பு 
பு 
பு 
ப 
பு 
1 
1 
1 
1 
ர 
ர 
8 
ர்‌ 
1 
1 
ப 
ர்‌ 
பு 
ப 
பு 
ர்‌ 
ர்‌ 
ப 
ர்‌ 
ர்‌ 
8 
ப 
ர்‌ 
ர 
ப 
ப 
ர்‌ 
பு 
ர்‌ 
ர 
J 
ப 
ப 
1 
பு 
ப 
1 
ர்‌ 
1 
பு 
1 
| 
ர 
1 
ப 
1 
1 
1 
ர 
ப 
ப 
ப 
பு 
1 
ர 
1 
1 
ர 
ர 
1 
ர 
1 
ப 


ல்லைல வைகை கஸஸ்‌ கன ககக (னைக கக க கைல்‌ (௯௯௮௮௮௮ ௮௮௮௮௧௮௮௮௮௮௮ ௮௮௮௮௮௮௮௯௮௯ ஸகல 9 -ஸஸஸ ஸகசகஸகககைஸஸ வஸைஸகக ஷ௯ ஷஸ ஸ்‌ ஸஸ ஸகல ௯௯. 


தில்‌ யுத்த நிறுத்தம்‌ பற்றிப்‌ பரிசீ ! களினால்‌, ஒன்றை மட்டுமே ஒத்தகுரலில்‌ 1! அழித்தொழித்ததாக வரலாறு ஏதும்‌ மாறான/விரோதமானதொரு முடிவு எதிர்‌ 
லிக்கலாம்‌' என்பதன்மூலம்‌ அவர்‌ ! பேசமுடிகின்றது. அதாவது, தற்போது விடு | உண்டா? அவ்வாறு முடியுமாயின்‌ ! பார்க்க முடியாததொன்றல்ல. ஏனெனில்‌, 
யுத்தநிறுத்தத்தை நிராகரித்துள்ளமை மட்‌ ! தலைப்‌ புலிகள்‌ அறிவிப்புச்‌ செய்துள்ள 1; பெளத்த-சிங்களப்‌ பேரினவாதிகள்‌ ! சந்திரிகா குமாரதுங்க. வெளிநாட்டுச்‌ சுற்றுப்‌ 
டுமல்ல, பேச்சுவார்த்தையின்போதும்கூட ! யுத்தநிறுத்தத்தை அரசாங்கம்‌ ஏற்பதற்‌ இதுவரையில்‌ அதனைச்‌ செய்யாது பயணத்தில்‌ இருந்தபோதே, உள்‌ 
யுத்தநிறுத்தம்‌ பற்றிப்‌ பரிசீலிக்கலாம்‌ என ! கில்லை என்பதே அதுவாகும்‌. இருந்திருப்பார்களா? நாட்டில்‌ யுத்தநிறுத்தமும்‌, சமாதான 
உறுதியான முடிவு எதையும்‌ கூற அவர்‌ ஆனால்‌, இவர்கள்‌ ர்க தக்கர்‌ ஆகையினால்‌, ஒட்டுமொத்தமாக முயற்சிகளும்‌ ஆளும்‌ தரப்பால்‌ 
தமாக இல்லை. காரணிகள்‌ மாறுபட்டவையாகமட்டுமல்ல, ! ஆட்சியாளர்களின்‌ இந்நிலைப்பாடானது, நிராகரிக்கப்பட்டிருந்தன. 


நவீன GD so 


கட்டுப்பாடற்ற வன்முறைக்‌ கூட்டமாக, தமிழர்‌. 

வெறியாட்டம்‌ ஆடுவதற்கென்றே திரட்டி பவனின்‌ 

, சிங்களப்படையினர்‌, தற்போது, விடுதலைப்‌ புலிகளின்‌ 

தாக்குதல்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல்‌, உயிர்காக்க 
றனர்‌. தமிழர்‌ பகுதியில்‌ வாலாட்டுவது 

அவ்வளவு எளிதான காரியம்‌ அல்ல என்பதுடன்‌, உயிருக்கு 

உத்தரவாதமில்லாத இடமாகிவிட்டது என்பதைச்‌ 


அரசு பிடித்து மீண்டும்‌ சண்டையிடப்‌ பதால்‌ 
தப்பியோடும்‌ படையினர்‌ கண்காணாத இடத்திற்குச்‌ 


ஆயுதங்களையும்‌ அவர்கள்‌ கொண்டுசென்றுவிடுகின்றனர்‌. 
சிறிலங்காப்‌ படைக்கு ஆட்கள்‌ திரட்டப்படும்போது, யார்‌ 
எவர்‌ என்ற பாகுபாடின்றி, சமூகக்‌ குற்றவாளிகளும்‌, 
படையில்‌ சேர்த்துக்கொள்ளப்படுகின்றனர்‌. கொழுத்த 
சம்பளம்‌, சலுகைகள்‌ த்த வண்ட. காட்டி, 
சேர்க்கப்படும்‌ இச்சமூகக்குற்றவாளிகள்‌ 
இனவெறியூட்டப்பட்டு சண்ைக்களத்திறகு 
அனுப்பப்படுகின்றனர்‌. கடினமான சண்டைக்களத்தில்‌ 
ஈடுகொடுக்க முடியாத இவர்கள்‌, ஆயுதங்களுடன்‌ 
தலைமறைவாகிவிடுகின்றனர்‌. சுமார்‌ முப்பதினாயிரம்‌ பேர்‌ 
முப்படைகளில்‌ இருந்தும்‌ தலைமறைவாகியுள்ளனர்‌ எனத்‌ 
தெரிவிக்கும்‌, சிறீலங்காப்‌ பொலிஸார்‌ அவர்களைத்‌ 
தேடிக்கண்டுபிடிப்பது இலகுவான காரியமல்ல எனத்‌ 
தெரிவிக்கின்றனர்‌. அவர்கள்‌ ஆயுதப்பயிற்சி 
பெற்றிருப்பதுடன்‌, ஆயுததாரிகளாக இருப்பதால்‌ 
அவர்களை பொலிஸாரால்‌ நெருங்கமுடியாது எனவும்‌ 


ண நான நாண 
சுட்டுக்கொல்லப்பட்டதுடன்‌, ஒரு க்கல்‌ பெண்மணி 
பாலியல்‌ பலாத்காரம்‌ புரியப்பட்ட சம்பவத்தில்‌, 
தலைமறைவான இராணுவத்தினர்‌ இருவர்‌ 
சம்பந்தப்பட்டுள்ளனர்‌ எனத்‌ தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 
மாதம்‌ பெயிலியகொடவில்‌ 59வயது பெண்மணி _- 
கொல்லப்பட்டு, அவரது சொத்துக்கள்‌ 
கொள்ளையமடிக்கப்பட்‌_ சம்பவத்தில்‌ தலைமறைவான 
கடற்படையினன்‌ சம்பந்தப்பட்டுள்ளான்‌. பத்தறமுல்லையில்‌ 
வங்கிக்கொள்ளை முயற்சியில்‌ தலைமறைவான 
இராணுவமும்‌ பொலிசும்‌ கூட்டாக ஈடுபட்டமை 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 

இந்த வருடத்தின்‌ முதல்‌ வாரத்தில்‌ மட்டும்‌, 
தலைமறைவான படையினர்‌ சம்பந்தப்பட்ட ஏழு கொலை: 
ச்சம்பவங்கள்‌ இடம்பெற்றுள்ளன என, 
பொலிஸ்‌ வட்டாரங்கள்‌ தெரிவிக்கின்றன. 

சர்வதேச மனித உரிமை அமைப்புக்களின்‌ 
கண்டனங்களைப்‌ புறந்தள்ளிவிட்டு, குற்றச்‌ செயல்களுக்கு 
மரணதண்டனை நிறைவேற்றுவது குறித்து, சிறீலங்கா அரசு 
சிந்திக்கும்‌ அளவிற்கு. தென்பகுதியில்‌ அதிகரித்துவரும்‌ 
குற்றச்செயல்கள்‌, சிங்களத்திற்குப்‌ பெரும்‌ 
தலைவலியாகியுள்ளது என்பது வெளிப்படை. 

முன்புபோல்‌, படைக்கு ஆட்கள்‌ சேர்க்கும்போது, 
அவர்களின்‌ பின்புலம்‌; மற்றும்‌ நன்நெறிகள்‌ குறித்து, 
தற்போது ஆ . பெரும்‌ தொகையில்‌ 
ஆட்கள்‌ சேர்க்கப்படுவதும்‌, ஆட்சேர்ப்பு அவசரஅவசரமாக 
மேற்கொள்ளப்படுவதும்‌, இவற்றை ஆராய்ந்துபார்க்க 
முடியாமல்‌ போய்விடுகின்றது எனத்‌ தெரிவிக்கும்‌ 
பொலிஸ்தரப்பு, சமூகக்‌ குற்றங்களுக்கு இவையும்‌ காரணம்‌ 
எனத்‌ தெரிவிக்கின்றது. 

தலைமறைவான படையினர்‌, நாலாயிரத்துக்கும்‌ 
மேற்பட்ட நவீன ஆயுதங்களை தம்முடன்‌ 
ரல்‌ நன்னன்‌ என, சிறீலங்காப்‌ பொலிஸார்‌ 


தெரிவிக்கின்றன 
மொத்தத்தில்‌, பின்தங்கிய நிலையில்‌ இருக்கும்‌, 
குண்டர்களையும்‌, குற்றவாளிகளையும்‌, நவீனமயப்படுத்தி 


cc 


“இதில ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க 
தனது முழுமையான விருப்புடன்‌ 
யுத்தநிறுத்தத்தை நிராகரித்தாரா? அன்றி 
சமரச முயற்சிகளை கைவிடவோ அல்லது 
ஒத்திவைக்கப்படவோ சம்மதித்தாரா என்‌ 
பவை சில சமயங்களில்‌ கேள்விகளாக 
எழத்தக்கவையாக இருப்பினும்‌, ஜனாதிபதி 
என்ற ரீதியிலும்‌, அமைச்சரவையின்‌ 
தலைவர்‌ என்ற ரீதியிலும்‌ அவரே இதற்கு 
முழுப்பொறுப்பும்‌ ஆகும்‌. 

இந்நிலையில்‌ சந்திரிகா நாட்டில்‌ 
இல்லாத போதோ அன்றி திரும்பிய பின்‌ 
னரோ யுத்தநிறுத்தம்‌ குறித்த நிராகரிப்பும்‌, 
சமாதானப்‌ பேச்சுக்களை ஆரம்பிப்‌ 
பதற்கான தடைகளை நீக்கமுற்‌ 
படாமையும்‌ சந்திரிகா குமாரதுங்கவும்‌ 
இதே நிலைப்பாட்டையே முழுமையாகக்‌ 


கொண்டிருந்தார்‌ என்பதையே வெளிக்‌ 
காட்டுவதாக இருந்தது. 

கடந்த ஆண்டின்‌ இறுதியில்‌, நோர்‌ 
வேயை சமரச முயற்சிகளை மேற்கொள்ளு 
மாறு சிறீலங்கா அரசு அழைத்தவேளை, 
சிறீலங்கா இராணுவம்‌ யாழ்‌. குடாநாட்டில்‌ 
ஒரு பெரும்‌ இராணுவத்‌ தோல்வியைச்‌ 
சந்தித்துவிடுமோ என்ற அச்சம்‌ சிறீலங்கா 
அரசிடம்‌ இருந்தது. அன்று அண்டை 
நாடுகள்‌ உட்பட உலகிலுள்ள நட்புநாடு 
களிடம்‌ அரசு அத்தோல்வியைத்‌ தடுத்து 
நிறுத்த உதவிடுமாறு கெஞ்சிக்கேட்டுக்‌ 
கொண்டது. 

இந்த ரீதியில்‌ பல நாடுகள்‌ சிறீலங்கா 
அரசிற்கு அன்பளிப்பாகவும்‌, கடனாகவும்‌ 
பெரும்தொகை நவீன ஆயுதங்களையும்‌, 
போர்‌ உபகரணங்களையும்‌ வழங்கின. 
இவ்வாறு பெறப்பட்ட உதவிகள்‌ சிற்‌ 
லங்கா இரா ம்‌ 
Ez 


சனை ஸல அ க ஸல சட ஸர அக அ னை 


தமது நிலைகளை ஓரளவு தக்கவைக்க 
உதவின. 

ஆயினும்‌, யாழ்‌. குடாநாட்டிலும்‌ 
வன்னிப்‌ பெருநிலப்பரப்பிலும்‌ 1999இன்‌ 
பிற்பகுதியிலும்‌, 2000இன்‌ முற்பகுதியிலும்‌ 
இராணுவம்‌ அடைந்த கறைபடிந்த வர 
லாற்றுத்‌ தோல்விகள்‌, இராணுவத்திற்கும்‌- 
புலிகளுக்கும்‌ இடையிலான சமநிலையைப்‌ 
பெரிதும்‌ பாதிப்பிற்கு உள்ளாக்கியிருந்தது 
எனலாம்‌. அதாவது, களமுனையில்‌ விடுத 
லைப்‌ புலிகளின்‌ கையோங்கி இருந்தது. 

இந்நிலையில்‌ சிறீலங்கா இராணுவம்‌ 
யாழ்‌. குடாநாட்டில்‌ தனது இருப்பைத்‌ 
தக்கவைத்துக்‌ கொள்ளவும்‌, விடுதலைப்‌ 
புலிகளுடன்‌ சமநிலைப்படுத்திக்‌ கொள்‌ 
ளவும்‌ வேண்டிய கட்டாயத்தில்‌ இருந்தது. 
இவற்றைப்‌ புதிதாகக்‌ கொள்வனவு செய்‌ 
துள்ள நவீன ஆயுத தளபாடங்கள்‌ மூலம்‌ 
மேற்கொள்ளலாம்‌ என அது கருதியது. 

இதன்‌ வெளிப்பாடாகவே, தென்மராட்சி 
மேற்கில்‌ சிறீலங்கா இராணுவம்‌ மேற்‌ 
கொண்ட தொடர்ச்சியான இராணுவ 
நடவடிக்கைகள்‌ ஆகும்‌. இந்நடவடிக்கைகள்‌ 
இராணுவத்தரப்பிற்கு சிறிது தெம்பைக்‌ 
கொடுப்பதாகவும்‌ இருந்தது. ஆனால்‌, 
இவ்வெற்றிகள்‌ மட்டும்‌ விடுதலைப்‌ புலி 
களுடன்‌ இராணுவரீதியிலான சம 
நிலையை உருவாக்கிவிட மாட்டாது எனக்‌ 


“கருதப்பட்டது. 


இதனை அரச தரப்பும்‌ புரிந்துகொண்டே 
இருந்தது. இந்நிலையில்‌ ஆனையிறவை 
மீளப்பிடித்தால்‌ மட்டுமே இராணுவ 
ரீதியில்‌ புலிகளுடன்‌ சமப்பட முடியுமென 
பொதுவாக சிறீலங்கா அரசியல்‌ இராணுவ 
வட்டாரங்களில்‌ அபிப்பிராயம்‌ காணப்‌ 


சீங்களப்‌ படையால்‌ சீதைக்கப்பரும்‌ 
தமீழர்களின்‌ வாழ்வீடங்கள்‌ 


தாயகத்தின்‌ உண்மை நிகழ்வுகளைத்‌ தாங்கி வரும்‌ செய்தித்‌ தாள்‌ 


இதனைச்‌ சிறீலங்கா பிரதமர்‌ ரட்ணசிறி 
விக்கிரமநாயக்கவின்‌ சில கூற்றுக்களே 
உறுதிப்படுத்துபவையாக இருந்துள்ளன. 
எடுத்துக்காட்டாக கடந்த ஆண்டில்‌ பிரத 
மராகப்‌ பதவி ஏற்றதைத்‌ தொடர்ந்து 
பொதுத்‌ தேர்தலுக்கு முன்பாக ஒக்‌-10க்கு 
முன்‌ ஆனையிறவு மீண்டும்‌ கைப்பற்றப்‌ 
படுமென அவர்‌ உறுதி கூறினார்‌. இது 
ஆனையிறவின்‌ வீழ்ச்சியானது சிறீலங்காத்‌ 
தரப்பில்‌ எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தி 
யிருந்தது என்பதைப்‌ புரியவைக்கப்‌ 
போதுமானதாகும்‌. 

அதாவது, ஆனையிறவு பறிபோனமை 
மிகப்பெரும்‌ ஒரு இராணுவத்‌ தோல்வி 
யாகவும்‌, இராணுவச்‌. சமநிலையைக்‌ 
குழப்பியதொரு பின்னடைவாகவுமே 
சிறீலங்காத்‌ தரப்பில்‌ நோக்கப்படுகின்றது. 
இதனால்‌, இத்தோல்வியை ஈடுகட்டி இரா 
ணுவச்‌ சமநிலையைச்‌ சீர்செய்ய வேண்டு 
மெனின்‌ ஆனையிறவு மீண்டும்‌ கைப்பற்‌ 
றப்படுதல்‌ வேண்டுமென அது கருது 
கின்றது. . 

இதனைத்‌ தவிர, ஆனையிறவு புலிகள்‌ 
வசம்‌ இருப்பது யாழ்‌. குடாநாட்டில்‌ 
இராணுவத்தினரின்‌ இருப்பை எவ்வேளை 
யிலும்‌ கேள்விக்குள்ளாக்கலாம்‌ என்ற 
அச்சமும்‌ இராணுவத்தரப்பில்‌ உண்டு. 
இந்நிலையில்‌ ஆனையிறவிற்கு வெளியில்‌, 
அதாவது குடாநாட்டிற்கு. வெளியில்‌ 
விடுதலைப்‌ புலிகளை தள்ளிவிடுவதற்கு 
முன்னர்‌ பிரச்சார ஊடகங்களை எவ்வாறு 
தான்‌ பயன்படுத்திக்கொண்டாலும்‌ இராணு 
வத்தின்‌ இழப்பு தொடர்ந்து இருந்து 
கொண்டே இருக்கின்றது. 

இந்நிலையில்தான்‌ சிறீலங்கா அரசும்‌ 
இராணுவமும்‌ இன்த பேச்சு 

கை பானை நவ 


ப 
ர 
ப 
ப 
ப 
ப 
1 
1 
8 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
பு 
ப 
ர 
ப 
ப 
ப 
ப 
ர 
ப 
ப 
ப 
ப 
ப 
பு 
ப 
[2 
ப 
8 
ப 
ப 
ப 
ப 
1 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
ப 
8 
பு 
ர்‌ 
ப 
ப 
ப 
பு 
ப 
ப 
பு 
பு 
பு 
பு 
ப 
ப 
ப 
ர்‌ 
ப 
1 
ப 
பு 
ப 
ப 
ப 
பு 
ர்‌ 
ர 
ப 
8 
ப 
ப 


வார்த்தைகளுக்கு முட்டுக்கட்டைகளைப்‌ 
போட முயல்கின்றன. சிநீலங்கா இராணுவம்‌ 


விடுதலைப்‌ புலிகளுடன்‌ பேச்சு 
வார்த்தைகளை நடத்திய வேளையிலும்‌ 
சரி/ நடத்த முனைந்த வேளைகளிலும்‌ சரி 
அது தான்‌ இராணுவ மேலாதிக்க 
நிலையில்‌ இருப்பதாகக்‌ கருதியதோடு, 
இராணுவத்தின்‌ பிடியைத்‌ தளர்த்திக்‌ 
கொள்ளாமலுமே பேச முனைந்தது. 
ஆனால்‌, தற்போதைய இராணுவச்‌ 
சூழ்நிலை அவ்வாறாக இல்லை. இத 
னால்‌, ஒரு சமநிலை உருவாகும்‌ 
வரையிலோ அன்றி தனது கைமே 
லோங்கும்‌ வரையிலோ சமாதானப்‌ பேச்‌- 
சுவார்த்தைகளில்‌ அது ஈடுபடத்‌ தயாராக 
இருக்கப்போவதில்லை. யுத்தத்தை தொட 
ரவும்‌ அது முற்பட்டு நிற்பதற்கான 
வாய்ப்புக்களே அதிகம்‌. 
ஆகையினால்தான்‌, புலிகளின்‌ ஒரு 
தலைப்பட்ச போர்நிறுத்தத்தை நிராகரித்‌ 
துள்ளதோடு, நோர்வேயின்‌ சமாதான 
முயற்சிகளை பின்தள்ளவும்‌ முற்ப 
ட்டுள்ளன எனலாம்‌. வேறுவிதமாகக்‌ கூறு 
வதானால்‌, தனது இராணுவ நிலையைச்‌ 
சீர்செய்யவும்‌, யாழ்‌... குடாநாட்டில்‌ தனது 
இருப்பை இராணுவரீதியில்‌ உறுதி 
செய்து கொள்வதற்காவும்‌- இனப்பிரச்‌ 
சினைக்கு அரசியல்‌ தீர்வொன்று ஏற்ப 
டுத்தக்கூடிய வகையில்‌ உருவாகிவந்த 
சூழ்நிலையை சந்திரிகா அரசாங்கம்‌ 
ஊதாசீனம்‌ செய்துவருகின்றது. அதாவது, 
பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பை 
அரசு தட்டிக்கழித்து வருகின்றது. ஐ 


ஜெயராஜ்‌ 


வக்‌ நிதிகள்‌ நிறுத்தப்பட்ட நிலையில்‌ * 
சிறீலங்காச்‌ அரே வினு வைட்‌ சங்கம்‌. 


மட்டக்களப்பில்‌ 


ழ்ப்பாணத்தில்‌ பல்கலைக்கழக சமூகத்தின்‌ ஏற்பாட்டின்‌ 

யோ போல்‌ நடைபெற்ற பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சிக்கு ஆதர 
வாக கிழக்குப்‌ பல்கலைக்கழக சமூகமும்‌ தனது குரலை வெளிப்‌ 
படுத்தியுள்ளது. கடந்த 17.01.2001 புதன்கிழமை அன்று அமைதிப்‌ 
போராட்டம்‌ வந்தாறுமூலை பல்கலைக்கழக வளாகத்தில்‌ நடை 
பெற்றது. இந்நிகழ்வில்‌ பல்கலைக்கழக மாணவர்கள்‌, ஆசிரியர்‌ 
கள்‌, ஏனைய ஆசிரியரல்லாத பல்கலைக்கழக ஊழியர்கள்‌ என்‌ 
போர்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ கலந்து கொண்டனர்‌. இவ்‌ அமைதிப்‌ 
போராட்டத்தில்‌ உரையாற்றியவர்கள்‌ அனைவரும்‌ யாழ்‌ பல்கலைக்‌ 
கழக மாணவர்கள்‌ சிறீலங்கா இராணுவத்தால்‌ கைது செய்யப்‌ 
பட்டமையைக்‌ கண்டித்திருந்ததோடு விடுதலைப்‌ புலிகளின்‌ ஒருத 
லைப்பட்ச போர்நிறுத்தத்திற்கு ஆக்கபூர்வமான பதிலை சிறீலங்கா 
அரசாங்கம்‌ அளித்து சமாதானப்‌ பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ கோரினர்‌. இதேகருத்தை ஒட்டிய கோசங்கள்‌ 
அடங்கிய பதாகைகள்‌ சுவரொட்டிகள்‌ என்பன மாணவர்களால்‌ 
எடுத்துவரப்பட்டிருந்தன. இறுதியாக இந்நிகழ்வின்போது கிழக்கு 


பல்கலைக்கழக சமூகத்தால்‌ பிரசுரம்‌ ஒன்றும்‌ வெளியிடப்பட்டது. 
இப்பிரசுரத்தில்‌, 

தமிழ்‌ மக்களுடைய அபிலாசைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்‌ 
வுத்திட்டத்தை அரசு வழங்கவேண்டும்‌. தமிழ்‌ மக்களின்‌ சுயநிர்ணய 
உரிமையை அரசு அங்கீகரிக்க வேண்டும்‌. 

சிறீலங்கா அரசானது தமிழர்மீதான தாக்குதல்கள்‌, கைதுகள்‌, 
சிறையில்‌ அடைத்தல்‌ மற்றும்‌ படுகொலை செய்தல்‌ என்பனவற்றை 
உடன்‌ நிறுத்த வேண்டும்‌. 

மூன்றாந்தரப்பு மத்தியத்துவத்துடன்‌ பேச்சுவார்த்தையை ஆரம்‌ 
பிக்க வேண்டும்‌. 


ஆகிய மூன்று கோரிக்கைகள்‌ உள்ளடக்கப்பட்டிருந்தன. 


வவுனியாவில்‌ 


யாழ்‌ பல்கலைக்கழக வவுனியா வளாக மாணவர்களும்‌, 
வவுனியா கல்வியியல்‌ கல்லூரி மாணவர்களும்‌ இணைந்து 
பொங்குதமிழ்‌  நிகழ்விற்கான  பேரணியையும்‌, பொதுக்‌ 
கூட்டத்தையும்‌ கடந்த 17.01.2001 அன்று நடத்தினர்‌. 
நூற்றுக்கணக்கான மாணவர்களும்‌, ஆசிரியர்களும்‌ கலந்து 
கொண்ட இந்நிகழ்வில்‌ தமிழர்களுடைய சுயாதிபத்தியத்தையும்‌ 
பாரம்பரிய தாயகத்தை அங்கீகரிக்கவும்‌, விடுதலைப்‌ புலிகளின்‌ 
ஒருதலைப்பட்ச போர்நிறுத்தத்தை நல்லெண்ண சமிக்ஞையாக 
கருத்தில்‌ எடுத்து அரசை உடன்‌ பேச்சுவார்த்தை நடத்தவும்‌ என 
கோரிக்கைகள்‌ விடுக்கப்பட்டன. இந்நிகழ்வின்‌ இறுதியில்‌ 
இறம்பைக்குளம்‌ கத்தோலிக்கத்‌ தேவாலய வணபிதா ஜெயபாலன்‌, 
யாழ்‌ பல்கலைக்கழக வர்த்தகத்துறைப்‌ பீடாதிபதி திரு. ௪. 
நந்தகுமார்‌ உட்பட பலர்‌ உரையாற்றினர்‌. 


அவுஸ்திரேலியாவில்‌ 


அன்னை எனனை அவடர ரு டை ௮௮, அ உகள கவணம்‌ ச க உ கவன அதி கயவன்‌. 
கூடக 17.01.2001 அன்று அவுஸ்திரேலியாவின்‌ இரு இடங்‌ 
களில்‌ யாழ்ப்பாணத்தில்‌ உள்ள சகமாணவர்களின்‌ உணர்‌ 
வலைகளோடு தமது பிணைப்பைக்‌ காட்டுவதற்கும்‌ அவர்களின்‌ 
கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தும்‌ மெல்பேர்ணில்‌ விக்டோ 
ரியா மாநிலத்தின்‌ பாராளுமன்றத்திற்கு முன்னால்‌ நடைபெற்ற 
நிகழ்வில்‌ 400ற்கும்‌ அதிகமான தமிழ்‌ மாணவர்களும்‌, பெற்றோர்‌ 
களும்‌ கலந்து கொண்டனர்‌. இதேவேளை சிட்னியில்‌ நடந்த நிகழ்‌ 
வில்‌ 250 தமிழ்‌ பல்கலைக்கழக மாணவர்கள்‌ கலந்து கொண்டனர்‌, 


தரபாகத்தின்‌ உண்மை நிகழ்வுகளைத்‌ தாங்கிவரும்‌ செய்தித்தாள்‌ 


டுதலைப்‌ புலிகள்‌ இயக்கம்‌, நோர்வே நாட்டின்‌ 

சமாதான முன்னெடுப்பை வரவேற்று, அதனை 
மேலும்‌ முன்னோக்கி நகர்த்திவிடும்‌ வகையில்‌ ஒரு மாதகால 
யுத்தநிறுத்தம்‌ ஒன்றை ஒருதலைப்பட்சமாக அறிவித்தது. 
டிசம்பர்‌ 24ம்‌ திகதியில்‌ இருந்து சனவரி 24ம்‌ திகதிவரைப்‌ 
பட்ட இந்த ஒருமாதகாலப்‌ பகுதியில்‌, சிறீலங்காப்படை 
யினருக்கு எதிராக போர்‌ நடவடிக்கை எதனையும்‌ மேற்‌ 
கொள்வதில்லை என விடுதலைப்‌ புலிகள்‌ அறிவித்தனர்‌. 
ஆனால்‌, இதுகாலவரையும்‌ சமாதானத்தைக்‌ கண்டுவிட 
தனது அரசு துடியாய்த்‌ துடிக்கின்றதெனவும்‌, சமாதானத்தை 
நிலைநாட்டவே போர்‌ நடவடிக்கைகளை மேற்கொள்வதா 
கவும்‌, விடுதலைப்‌ புலிகளை சமாதான மேசைக்கு கொண்டு 
வர போர்‌ நடவடிக்கை அவசியமானது எனவும்‌ கூறி உலகை 
ஏமாற்றிவந்த சந்திரிகா அம்மையார்‌. விடுதலைப்‌ புலி 
களின்‌ யுத்தநிறுத்த அறிவிப்பால்‌ பெரும்‌ நெருக்கடிக்குள்‌ 
சிக்கிக்கொண்டார்‌. தமிழ்மக்களின்‌ தேசிய விடுதலைப்‌ 
போராட்டத்தை நசுக்குவதும்‌, இனஅழிப்பை விஸ்தரித்து, 
முழுத்தீவையும்‌ சிங்கள பெளத்த நாடாக ஆக்கிவிடத்து 
டிக்கும்‌. சிங்களப்‌ பேரினவாதத்திற்கு தலைமையேற்றுள்ள 
ஒரு இனவாதி என்ற தோற்றம்‌ வெளிப்பட ஆரம்பித்தது. 


சிங்கள பெளத்த நலன்களையும்‌, அதன்‌ விருப்பையும்‌, 


கருத்தில்‌ கொண்டுள்ள சந்திரிகா அரசு, விடுதலைப்‌ புலி 
களின்‌. போர்நிறுத்த அறிவித்தலை நிராகரித்ததோடல்லா 
மல்‌, விடுதலைப்‌ புலிகளின்‌ போர்நிறுத்த அறிவித்தலை 
தமக்குச்‌ சாதகமாக்கிக்கொண்டு, படை நடத்துகைகளை 
மேற்கொண்டு, தமிழர்‌ பூமியை மேலும்‌ ஆக்கிரமிக்க 
முற்பட்டது. 

விடுதலைப்‌ புலிகளின்‌ போர்நிறுத்த. அறிவித்தல்‌ 
சர்வதேச சமூகத்தின்‌ வரவேற்பைப்‌ பெற்றது என்பதுடன்‌, 
சிங்கள இரசு பற்றி சர்வதேச சமூகம்‌ வைத்திருந்த மதிப்‌ 
பீடுகளையும்‌ அது வெகுவாகப்‌ பாதித்தது. பெரும்‌ இரத்‌ 
தக்களரியையும்‌, அழிவையும்‌ அவலத்தையும்‌ ஏற்படுத்‌ 
தும்‌ இந்தப்‌ போருக்கு முடிவுகட்டக்கிடைத்த இறுதிச்‌ சந்‌ 
தர்ப்பத்தையும்‌ நிராகரித்துவிட்டு, போரை நடத்தப்‌ பிரியப்‌ 
படும்‌ சிங்கள அரசின்‌ உண்மையான தோற்றத்தையும்‌, 
அதன்‌ இனஅழிப்பு நோக்கத்தையும்‌ சர்வதேச சமூகம்‌ சரி 
வரப்‌ புரிந்துகொள்ளக்கூடிய வாய்ப்பையும்‌ இந்தப்‌ போர்‌ 
நிறுத்த அறிவித்தல்‌ ஏற்படுத்திமிருக்கின்றது. 

சர்வதேச சமூகம்‌ தமிழீழப்‌ பிரச்சினையில்‌ அதிக 
அக்கறை காட்டிவரும்‌ இந்தக்‌ காலகட்டத்தில்‌, சமாதான 
முன்னெடுப்புக்களை; அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்‌ 
பிய ஒன்றியம்‌ உட்பட சர்வதேச சமூகம்‌ வலியுறுத்திவரும்‌ 
இக்காலகட்டத்தில்‌, தமது அபிலாசைகளை, தமது நிலைப்‌ 
பாட்டை பகிரங்கப்படுத்தவேண்டிய கடப்பாடு தமிழ்‌ மக்‌ 
களுக்கு இருக்கின்றது. தமிழ்‌ மக்களின்‌ அபிலாசைகளை, 
அவர்களின்‌ சுதந்திர அவாவை தமது புனித இலட்சிய 
மாகக்‌ கொண்டு, அதனை தமது பிரதான அரசியல்கோட்‌ 
பாடாக வரித்துக்கொண்டு, அதனை வென்றெடுக்க பாரிய 
உயிர்‌ அர்ப்பணிப்புகள்‌, அளப்பரிய தியாகங்களைப்‌ 
புரிந்து, பல நெருக்கடிகளுக்கு முகம்கொடுத்து போராடி 
வருபவர்கள்‌ விடுதலைப்‌ புலிகள்‌ என்பதையும்‌, விடுத 
லைப்‌ புலிகளே தமிழ்‌ மக்களின்‌ பிரதிநிதிகள்‌ என்பதை 
யும்‌, சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம்‌ திருத்தமாக எடுத்‌ 
துரைக்கவேண்டிய கடமையும்‌ தமிழ்‌ மக்களிற்கு இருக்‌ 
கின்றது. 

இந்தப்‌ பொறுப்புணர்வின்‌, கடமையின்‌ வெளிப்பா 
டாக, யாழ்‌ பல்கலைக்கழக சமூகமும்‌, மனிதநேய அமைப்‌ 
புக்களின்‌ ஒன்றியமும்‌ இணைந்து மேற்கொண்ட பொங்கு 
தமிழ்‌ எழுச்சி நிகழ்ச்சி, நிகழ்கால அரசியல்‌ தளத்தில்‌ முக்‌ 
கியத்துவம்‌ பெறுகின்றது. தமிழ்‌ மக்கள்‌ வேறு விடுதலைப்‌ 
புலிகள்‌ வேறு எனவும்‌, புலிகள்‌ மாத்திரம்‌ தமிழ்‌ மக்களைப்‌ 
பிரதிநிதித்துவப்‌ படுத்தமுடியாது எனவும்‌, புலிகளின்‌ 
பயங்கரவாதப்‌ பிரச்சினையை போர்‌ மூலம்‌ முடிவுக்குக்‌ 
கொண்டுவரும்‌ அதேவேளை, தமிழரின்‌ பிரச்சினைக்கு 
அரசியலமைப்புச்‌ சீர்திருத்தம்‌ மூலம்‌ தீர்வு காணப்படும்‌ 
எனவும்‌, உண்மைக்கு மாறாக யதார்த்தத்திற்குப்‌ புறம்பாக 
சந்திரிகா அரசு புலம்பிவருவதற்கு, யாழ்‌ பல்கலைக்கழக 
சமூகமும்‌, மனிதநேய அமைப்புக்களும்‌ இணைந்து மேற்‌ 
கொண்ட பொங்குதமிழ்‌ எழுச்சி நிகழ்ச்சி துணிந்து பதி 
லிறுத்திருக்கின்றது. 

விடுதலைப்‌ புலிகளின்‌ போர்நிறுத்த அறிவித்தலை 
சிறீலங்கா அரசு நிராகரித்த கையுடன்‌, டிசம்பர்‌ 29ம்‌ திகதி, 
யாழ்‌ பல்கலைக்கழக சமூகம்‌, எழுச்சி நிகழ்ச்சியை 
ஆரம்பித்தது. 

போரை நிறுத்தி விடுதலைப்‌ புலிகளுடன்‌ பேசு என்பது 
பிரதான கோசமாக இருந்தது. பேச்சுவார்த்தையானது, தமிழ்‌ 


(25.01.2001) 


மக்களின்‌ அபிலாசைகளை ஏற்றுக்கொண்டு அதனை அடிப்‌ 
படைகளாக வைத்துக்கொண்டு மேற்கொள்ளப்படவேண்டும்‌ 
என்பதை பல்கலைக்கழக சமூகம்‌ வலியுறுத்தியது. 


தமிழ்‌ மக்கள்‌ ஒரு தேசிய இனம்‌. 
அவர்கள்‌ மரபுவழித்‌ தாயகத்தைக்‌ கொண்டவர்கள்‌. 
அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, 


தமிழ்‌ மக்களின்‌ அபிலாசையான இந்த அடிப்படைக்‌ 
கோட்பாடுகள்‌ -ஏற்றுக்கொள்ளப்பட்டு,... அதன்‌. தளத்தில்‌ 
இருந்து பேச்சுக்கள்‌ ஆரம்பிக்கப்படவேண்டும்‌ என வலியு 
றுத்தி, பல்கலைக்கழக சமூகம்‌ தனது எழுச்சி நிகழ்வை 
ஆரம்பித்தது. 

எழுச்சி நிகழ்ச்சிக்கு, தடைகளை ஏற்படுத்த நெருக்கடி 
களைக்‌ கொடுத்து அதனைக்‌ கைவிடச்‌ செய்ய, சிங்கள அர 
சின்‌ இராணுவமும்‌, அதன்‌ கைக்கூலிக்குழுவான ஈ.பி.டி.பி. 
யும்‌ வெகுவாக முனைந்தன. இருந்தபோதும்‌ மாணவர்களின்‌ 
போராட்டம்‌ மேலும்‌ மேலும்‌ எழுச்சி பெற்றது. 


அதன்‌ தொடர்ச்சியாக, சனவரி 17ம்‌ திகதி, பொங்குதமிழ்‌ 
என்ற வெகுசனப்போராட்டத்தை நடத்த பல்கலைக்கழக சமூ 
கம்‌ தீர்மானித்தது. யாழ்‌ பல்கலைக்கழக சமூகத்துடன்‌, 
குடாநாட்டில்‌ இயங்கும்‌ நாற்பத்தேழு மனிதநேய அமைப்‌ 
புக்களும்‌ இணைந்துகொண்டன. 

மாணவ சமூகத்தில்‌ ஆரம்பித்து, பல்கலைக்கழக சமூக 
மாக விரிந்து, அது வெகுசன எழுச்சியாக உருவாகிவருவதைக்‌ 
கண்டு, சந்திரிகா அரசு பெரிதும்‌ சினங்கொண்டது. இராணு 
வத்தையும்‌, ஈ.பி.டி.பீ. கூலிக்குழுவையும்‌ ஏவி, இந்த வெகு 
சனப்‌ போராட்டத்தை நசுக்கிவிட சந்திரிகா திட்டமிட்டார்‌. 


எழுச்சிப்‌ போராட்டத்திற்கு எச்சரிக்கை விடுத்து துண்டுப்‌ 
பிரசுரங்கள்‌ விநியோகிக்கப்பட்டன. சுவரொட்டிகள்‌ ஒட்டப்பட்‌ 
டன. ஈ.பி.டி.பி. கூலிக்குழு, வலிகாமப்‌ பகுதிகளில்‌, ஒலிபெருக்கி 
வாயிலாக பொதுமக்களை எச்சரித்தது. பொங்குதமிழ்‌ 
நிகழ்ச்சியில்‌ யாரும்‌ கலந்துகொள்ளக்கூடாது எனவும்‌ 
கலந்துகொள்வோர்‌ தண்டிக்கப்படுவர்‌ எனவும்‌, எஜமான 
விசுவாசத்தோடு அது மக்களை மிரட்டியது. 


ஆனால்‌ எழுச்சி நிகழ்ச்சி மேலும்‌ எழுச்சி பெற்றது. சமூ 
கத்‌ தலைவர்கள்‌, மதத்தலைவர்கள்‌, சங்கங்கள்‌, அமைப்புக்‌ 
கள்‌, பொதுமக்கள்‌ என, அனைத்துத்‌ தரப்பினரும்‌ மாணவர்‌ 
களின்‌ பொங்குதமிப்‌ எழுச்சி நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரி 
வித்தனர்‌. 

மாணவர்கள்‌ மக்கள்‌ மத்தியில்‌ சென்று வெகுசன எழுச்‌ 
சிக்கு மக்களைத்‌ திரட்டும்‌ பிரச்சாரப்‌ பணியில்‌ ஈடுபட்டனர்‌. 


சந்திரிகா அரசு உசாரானது. தமிழ்‌ மக்கள்‌ தமது அபி 
லாசைகளை ஒருமித்த குரலில்‌ வெளிப்படுத்தும்‌ நிகழ்வான 
பொங்குதமிழ்‌ எழுச்சியை காழ்ப்புடன்‌ பார்த்த சந்திரிகா 
அரசு, முக்கியமான இக்காலகட்டத்தில்‌, தமிழர்களின்‌ வெகு 
சன எழுச்சி, பெரும்‌ நெருக்கடியை தரவல்லது என்பதை 
உணர்ந்துகொண்டது. 


பொங்குதமிழ்‌ எழுச்சி நிகழ்ச்சிக்கு தாம்‌ அனுமதி ரிம்‌ 
கப்போவதில்லை என, வடபகுதிக்கான இராணுவத்தளபதி 


மேஜர்‌ ஜெனரல்‌ அன்ரன்‌ விஜேந்திரா, சனவரி 10ம்‌ திகதி, 
பலாலியில்‌ நடந்த பத்திரிகையாளர்‌ மாநாட்டில்‌ அறிவித்தார்‌. 
தமிழ்‌ மக்களின்‌ விருப்பத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ பணி அவர்‌ 
களுடையதன்று, அவர்களுடைய வேலை படிப்பது மாத்திரம்‌ 
தான்‌ என்று, கூறிய விஜேந்திரா இதற்குப்‌ பின்னால்‌ புலி 
களின்‌ தூண்டுதல்‌. உண்டு என்று தெரிவித்தார்‌. 


யாழ்ப்பாணத்தில்‌ 51வது படையணியின்‌ தளபதி மேஜர்‌ 
ஜெனரல்‌ காமினி ஜெயசுந்தரா மாணவர்‌ சங்கப்‌ பிரதிநிதி 
களை அழைத்து மிரட்டினார்‌. குறிப்பிட்ட நாளில்‌ ஊர்வலமோ, 
கூட்ட்மோ நட்த்த முடியாது என்று மிரட்டியதுடன்‌, வேண்டு 
மானால்‌, ஒரு மாதம்‌ கழித்து, பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சியை 
வைத்துக்கொள்ளுங்கள்‌ என்று தெரிவித்தார்‌. ஆனால்‌, 
இந்த மிரட்டல்களுக்கும்‌, காலம்கடத்தி போராட்டத்தை மலினப்‌ 
படுத்தும்‌ தந்திரத்திற்கும்‌ அடிபணியாத பல்கலைக்கழக சமூ 
கம்‌. போராட்டத்தை நடத்தியே தீருவதென்று அறிவித்தது. 

யாழ்ப்பாணம்‌, நல்லூர்‌ பிரதேசங்கசை சேர்ந்த கிராம 
சேவையாளர்கள்‌, யாழ்‌ பொலிஸ்‌ நிலையத்‌ தலைமையதி 
காரியால்‌ பொலிஸ்‌ நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்‌ 
தனர்‌. பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சியில்‌ பொதுமக்கள்‌ கலந்து 
கொண்டால்‌, துப்பாக்கிச்‌ சூடு நடத்தவும்‌ தாம்‌ தயங்கப்‌ 
போவதில்லை என, கிராமசேவையாளர்களுக்குத்‌ தெரிவித்த 
பொலிஸ்நிலையத்‌ தலையதிகாரி, இதனைப்‌ போய்‌ உங்கள்‌ 
பகுதி மக்களிடம்‌ தெரியப்படுத்துங்கள்‌ எனத்‌ தெரிவித்தார்‌. 


அதேபோன்று, சண்டிலிப்பாய்‌, வலிகாமம்‌ மேற்கு கிராம 
சேவையாளர்களை பொலிஸ்‌ நிலையம்‌ அழைத்திருந்த 
மானிப்பாய்‌ பொலிஸ்நிலையப்‌ பொறுப்பதிகாரி, மேற்கண்ட 
வாறு எச்சரிக்கையை விடுத்தார்‌. 


யாழ்‌ பல்கலைக்கழகத்தின்‌ சுற்று வட்டாரங்களில்‌ 
பொலிஸார்‌ குவிக்கப்பட்டனர்‌. இராணுவத்தினர்‌ சோதனைச்‌ 
சாவடிகளில்‌ விழிப்பாய்‌ இருந்தனர்‌. பல்கலைக்கழகம்‌ செல்‌ 


லும்‌ வீதிகளின்‌ சந்திகளிலும்‌ இராணுவத்தினர்‌ நிறுத்தப்பட்டனர்‌. 


17ம்‌ திகதி காலை, மிகுந்த பரபரப்புக்குரித்தான அந்த 
நாளில்‌, அறிவித்தபடி, பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சிக்கு பல்க 
லைக்கழக மாணவர்கள்‌, விரிவுரையாளர்கள்‌, பேராசிரியர்‌ 
கள்‌, துணைவேந்தர்‌, பல்கலைக்கழக ஊழியர்கள்‌ திரண்டனர்‌. 

“பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சியில்‌ கலந்துகொள்ளச்‌ சென்ற 
மதத்தலைவாகள்‌, மனிதநேய அமைப்புக்களின்‌ பிரதி 
நிதிகள்‌, பொதுமக்களை, இராணுவத்தினரும்‌ பொலிஸா 
ரும்‌ வழிமறித்துத்‌ திருப்பி அனுப்பினர்‌. பல்கலைக்கழ 
கத்தில்‌ பல்கலைக்கழக மாணவர்களைத்‌ தவிர மற்றவர்‌ 
களுக்கு அங்கு என்னவேலை எனக்கேட்டு, சிங்களப்படை 
யினர்‌ அவர்களைத்‌ திருப்பி அனுப்பினர்‌. 


சிங்களப்படையின்‌ கண்களில்‌ மண்ணைத்தூவி, மாற்று 
வழிகளாலும்‌, குறுக்குவழிகளாலும்‌, மதிலேறிப்‌ பாய்ந்தும்‌, 
பல்கலைக்கழக வளாகத்தில்‌ ஆறாயிரத்துக்கும்‌ மேற்பட்‌ 
டோர்‌ திரண்டனர்‌. 


காலை 10.30மணிக்கு, சுதந்திர தீபத்தை ஏற்றிவைத்து 
நிகழ்ச்சியைத்‌ தொடங்கி வைத்த, யாழ்‌ பல்கலைக்கழகத்‌ 
தின்‌ துணைவேந்தர்‌ பேராசிரியர்‌ பொ. பாலசுந்தரம்பிள்ளை 
அவர்கள்‌, பல்கலைக்கழக சமூகம்‌ சுதந்திரத்திற்காகக்‌ குரல்‌ 


தரமுகத்தின்‌ உண்மை நிகழ்வுகளைத்‌ தாங்கிவரும்‌ செர்தித்தாள்‌ 


கொடுப்பதையிட்டு மகிழ்ச்சியடைகின்றேன்‌ என, தனது 
உரையில்‌ தெரிவித்தார்‌. பல்கலைக்கழக ஆசிரியர்‌ சங்கத்‌ 
தலைவரும்‌ வணிகபீடத்‌ துணைத்தலைவருமான ப. தேவ 
ராஜ்‌, பல்கலைக்கழக மாணவர்‌ ஒன்றியத்‌ தலைவர்‌ ஆகி 
யோர்‌ உரையாற்றினர்‌. 


நிகழ்ச்சியில்‌, யாழ்‌ குடா திறந்தவெளிச்‌ சிறைச்சாலை 
என்பதைச்‌ சித்தரிக்கும்‌, குறியீட்டு நாடகம்‌ ஒன்றும்‌ நிகழ்த்‌ 
திக்காட்டப்பட்டது. முட்கம்பி வேலிகள்‌ சுற்றிலும்‌ இருக்க, 
நடுவில்‌ குளிர்பதனப்பெட்டி, தொலைபேசி, மின்விசிறி 
என்பவை வைக்கப்பட்டிருந்தன. மக்களை அடிமைப்படுத்திய 
படி, சலுகைகள்‌ காண்பித்துவரும்‌, இந்த அடக்குமுறை 
அரசை, மக்கள்‌ வெற்றிகொள்வதுபோல நாடகம்‌ காட்சிப்‌ 
படுத்தப்பட்டிருந்தது. 

பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சியில்‌, பெருந்தொகையில்‌ பொதுமக்‌ 
கள்‌ கலந்துகொள்ள முடியாதவாறு, தடைகளைப்‌ போட்டும்‌, 
கொலைப்பயமுறுத்தல்‌, சட்டமிரட்டல்களை மேற்கொண்டு 
சிங்கள அரசு தடுக்க முனைந்தாலும்‌, பொதுமக்கள்‌ தமது 
உளளஎழுச்சியை வெளிப்படுத்தினர்‌. குடாநாட்டில்‌, தேவால 
யங்கள்‌ கோவில்களில்‌ மதியம்‌ மணிகள்‌ ஒலிக்கவிடப்பட்டு, 
விசேட பூசைகள்‌ நடாத்தப்பட்டன. யாழ்‌ நகரத்திலும்‌, அதன்‌ 
புறநகர்ப்‌ பகுதிகளிலும்‌, வர்த்தகர்கள்‌ தமது வர்த்தக நிலை 
யங்களை பூட்டிவைத்து, பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சிக்கு ஆதரவு 
வழங்கினர்‌. 

பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சி, யாழ்‌ குடாநாட்டுடன்‌ மட்டும்‌ 
நின்றுவிடவில்லை. பொங்குதமிழ்‌ எழுச்சி நிகழ்ச்சிக்கு ஆத 
ரவு தெரிவித்து, தமிழீழ மாணவ சமூகம்‌, தமிழீழத்திலும்‌, 
உலகில்‌ பலபாகங்களில்‌ இருந்தும்‌ குரல்கொடுத்தது. கனடா 
அவுஸ்திரேலியா நாடுகளில்‌, பலநூற்றுக்கணக்கான மாணவர்‌ 
கள்‌ பொங்குதமிழ்‌ நிகழ்சிக்கு ஆதரவு தெரிவித்து போராட்‌ 
டங்கள்‌ நடத்தினர்‌. 

இதற்கு ஆதரவு தெரிவித்து, அதே நாளில்‌ கிழக்குப்‌ பல்‌ 
கலைக்கழக சமூகம்‌, அமைதி ஆர்ப்பாட்டம்‌ ஒன்றை நடத்‌ 
தியது. மாணவர்கள்‌, விரிவுரையாளர்கள்‌, கல்விசாரா ஊழி 
யர்கள்‌ கலந்தகொண்ட இந்நிகழ்வில்‌, விடுதலைப்‌ போராட்‌ 
டத்தில்‌ உயிர்நீத்த மாவீரர்களுக்கு 2நிமிட அகவணக்கம்‌ 
செலுத்தப்பட்டது. 

அதேநாளில்‌, வவுனியாவிலும்‌ மாணவர்கள்‌, பொங்கு 
தமிழ்‌ நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்து எழுச்சி நிகழ்ச்சியை 
நடத்தினர்‌. யாழ்‌ பல்கலைக்கழகத்தின்‌ வவுனியா வளாக 
மாணவர்களும்‌, வவுனியா கல்வியியல்‌ கல்லூரி மாணவர்‌ 
களும்‌ நடத்திய இவ்‌ எழுச்சிநிகழ்வுகளில்‌, பொருளியல்‌ பீடாதி 
பதி எஸ்‌.நந்தகுமார்‌, இறம்பைக்குளம்‌ அந்தோனியார்‌ ல 
யப்‌ பங்குத்‌ தந்தை அருட்திரு ஜெயபாலன்‌ அடிகளார்‌, 
யாளர்‌ ஜேசுரட்ணம்‌, மாணவர்‌ ஒன்றியப்‌ பிரதிநிதிகள்‌ ஆகி 
யோர்‌ உரையாற்றினர்‌. 


“தமிழ்‌ மக்களின்‌ அடிமனத்தில்‌ ஆழ்ந்துள்ள அபிலாசை 
யானது, அவர்களின்‌ நாளாந்த வாழ்க்கையில்‌ பல்வேறு நெருக்‌ 
கடிகளைச்‌ சந்திக்கும்போது தமது சுயநிர்ணய உரிமை 
பற்றிய எழுச்சியையும்‌ சிந்தனையையும்‌ ஏற்படுத்தியுள்ளது. 
இந்த வகையில்‌ அவர்கள்‌ விழிப்படைந்து எழுச்சியுற்று வரு 
கின்றார்கள்‌.” இவ்வாறு தனதுரையில்‌ தெரிவித்தார்‌ 
பொருளியல்‌ பீடாதிபதி எஸ்‌.நந்தகுமார்‌. 


“பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சி மூலம்‌ சர்வதேச சமூகத்தின்‌ 
மனச்சாட்சியைத்‌ தட்டியெழுப்ப முடியும்‌ என்ற நம்பிக்கை 
இப்போது துளிர்த்துள்ளது. தமிழ்‌ மக்களின்‌ துன்ப துயரங்‌ 
கள்‌, அபிலாசைகள்‌ குறித்து சர்வதேச நாடுகள்‌ இப்போது 
உணர்ந்துவருகின்றன. எனினும்‌ எம்மக்களின்‌ உணர்வுகள்‌ 
அபிலாசைகள்‌ முறையாக வெளிப்படுத்தப்படவில்லை. இந்‌ 
தக்‌ குறைகளைத்‌ தீர்ப்பதில்‌ எமது அறிவுசார்‌ சமூகம்‌ இப்‌ 
போது ஈடுபட்டுள்ளதன்‌ வெளிப்பாடே பொங்குதமிழ்‌ எழுச்சி 
நிகழ்ச்சியாகும்‌.” இப்படியாக தனதுரையில்‌ தெரிவித்திருந்‌ 
தார்‌ அருட்திரு ஜெயபாலன்‌ அடிகளார்‌. 

தமிழ்மக்கள்‌ புலிகளை வெறுக்கின்றனர்‌. அவர்கள்‌ 
இராணுவத்தின்‌ பாதுகாப்பில்‌ அமைதியாக இருக்கவே 
விரும்புகின்றனர்‌ என, எத்தனை நாளைக்குத்தான்‌ சந்திரிகா 
கூறப்போகின்றாரோ தெரியவில்லை. 


பொங்குதமிழ்‌ எழுச்சி நிகழ்ச்சி புலிகளின்‌ தூண்டுதலின்‌ 
பேரில்‌ நடத்தப்படுகின்றது எனவும்‌, இதனை நடத்துவோர்‌ 
புலிகளின்‌ ஆட்கள்‌ எனவும்‌ சந்திரிகா கூறமுற்படுவதன்‌ மூலம்‌, 
புலிகளின்‌ தாகமும்‌. தமிழ்‌ மக்களின்‌ தாகமும்‌ ஒன்றென்ற 
மறுக்கமுடியாத உண்மையை, அவராகவே 
ஒத்துக்கொள்ளும்‌ நல்ல காரியத்தை அவர்‌ ஆற்றுகின்றார்‌. 


வாழ்க பொங்குதமிழ்‌. -௬ப்பு- 


(25.01.2001) 


படையினரால்‌ திருப்பி அனுப்பப்பட்ட மதகுருமார்‌ 


பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சி 
மாபெரும்‌ வெற்றி 
47 மனிதநேய அமைப்புக்களின்‌ ஒன்றியம்‌ 


ல்கலைக்கழக சமூகத்தினர்‌ குறுகிய காலத்தில்‌ கடும்‌ 
மி டர்ற்சியெடுட்து குடாநாட்டின்‌ மூலைமுடுக்குகளுக்கும்‌ 
சென்று மக்கள்‌ மனதில்‌ விழிப்புணர்ச்சியைப்‌ பெருமளவில்‌ 
வளர்த்தது ஒரு மாபெரும்‌ வெற்றி. மேலும்‌ பொதுமக்களை ஆயுத 
முனைக்குப்‌ பலிக்கடாக்களாக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை 
எடுத்தமை, பொறுப்புணர்ச்சியுடனும்‌, சாதுரியத்துடனும்‌, சாத்‌ 
வீகத்தைப்‌ பேணும்‌ வகையிலும்‌ மேற்கொள்ளப்பட்டமையும்‌ 
பாராட்டிற்குரிய வெற்றியாகும்‌. 
்‌. பொங்குதமிழ்‌ நிகழ்ச்சியில்‌ பொதுமக்கள்‌ கலந்து கொள்வதை 
அரசு நசுக்க முற்பட்ட போதிலும்‌, யாழ்ப்பாணக்‌ குடாநாடு 
முழுவதிலும்‌ மக்கள்‌ சுயமாக முன்வந்து தத்தம்‌ இடங்களில்‌ 
வர்த்தக நிலையங்களை மூடியும்‌, சந்தைகளுக்குப்‌ போகாமலும்‌, 
தொழில்களுக்குப்‌ போகாமலும்‌ பாடசாலைகளைப்‌ பகிஸ்கரித்தும்‌ 
மதியம்‌ பன்னிரண்டு மணிப்‌ பிரார்த்தனையில்‌ ஈடுபட்டும்‌ வணக்‌ 
கத்தலங்களில்‌ மணிகள்‌ ஒலிக்கச்‌ செய்தும்‌ உணர்வுபூர்வமாக 
தமது பங்களிப்பைச்‌ செய்துள்ளனர்‌. இது பொங்குதமிழ்‌ நிகழ்ச்‌ 
சிக்காக தமிழ்‌ மக்களிடமிருந்து கிடைத்த அங்கீகாரம்‌. 


பொங்குதமிழ்‌ எழுச்சி நீகழ்விற்கு 
பூரண ஆதரவு வழங்குகின்றோம்‌ 


யாழ்‌ மாவட்ட அரசசார்பற்ற நிறுவனங்களின்‌ இணையம்‌ 


மக்களின்‌ அபிலாசைகள்‌, யுத்த நிறுத்தம்‌, 
த. மத்தியத்துவத்துடன்‌ பேச்சு நடத்தல்‌ 
தமிழினம்‌. சுயநிர்ணய உரிமையுடன்‌ வாழுதல்‌ போன்றவற்றை 
முன்வைத்தும்‌ உலகிற்கு இவ்விடயங்களை வெளிக்கொணர்வதற்‌ 
காகவும்‌ யாழ்‌ பல்கலைக்கழக சமூகமும்‌, யாழ்‌ மாவட்ட மனிதநேய 
அமைப்புக்களின்‌ ஒன்றியமும்‌ இணைந்து நடாத்தவிருக்கும்‌ 
பொங்குதமிழ்‌ எழுச்சி நிகழ்விற்கு எமது அமைப்பு பூரண 
ஆதரவையும்‌ பங்களிப்பையும்‌ வழங்கும்‌. 


கனடாவில்‌ தமிழ்‌ மாணவர்கள்‌ 


3325-௪ 
21.12.1999 அன்று இயக்கச்சிப்‌ பகுதியில்‌ : 


நடந்த மோதலில்‌ வீரச்சாவடைந்தவர்கள்‌. 


வைதூ லெப்‌. புதல்வன்‌ 
அழகையா பஞ்சலிங்கம்‌ 
கந்தசாமி கோவிலடி, சித்தாண்டி- 03, 
க்‌ மட்டக்களப்பு. 
வைது லெப்‌. குட்டிச்செல்வன்‌ 
சின்னத்துரை விஜயகுமார்‌ 
நாவற்காடு, விளாவெட்டுவான்‌, 


மட்டக்களப்பு. 


23.12.1999 அன்று இயக்கச்சிப்‌ பகுதியில்‌ : 
நடந்த மோதலின்போது வீரச்சாவடைந்‌ : 


தவர்கள்‌. 
வெது லெப்‌. சிங்காதரன்‌ 
பரசுராமன்‌ மயூரன்‌ 
களுவாளை- 04, களுவாஞ்சிக்குடி, 
மட்டக்களப்பு. 
கப்‌. தில்லைக்குமார்‌ 
தம்பிராசா பேரின்பநாதன்‌ 
தம்பலவத்தை, மண்டூர்‌, மட்டக்களப்பு. 
வேது. லெப்‌. வரதமூர்த்திகள்‌ 
மயில்வாகனம்‌ செல்வநாயகம்‌ 
தபாற்கந்தோர்‌ வீதி, களுவங்கேணி.02, 


மட்டக்களப்பு. 


லெப்ட பரவிதன்‌ 
சொர்ணலிங்கம்‌ ஜெகநாதன்‌ 
பெரியகொலனி, பன்குடாவெளி, 
செங்கலடி, மட்டக்களப்பு. 


வெது. லெப்‌. விகடகாவியன்‌ 
சின்னத்தம்பி நவநாதன்‌ 
சந்திவெளி, செங்கலடி, மட்டக்களப்பு. 


லெப்‌. வரிகரன்‌ 


கந்தப்போடி சித்திரவேல்‌ 


திகிலிவெட்டை, சந்திவெளி, மட்டக்களப்பு. : 


வெது. லெப்‌. அருனன்‌ (முகிலன்‌) 

அமிர்தலிங்கம்‌ அஜந்தன்‌ 
கரம்பகம்‌, எழுதுமட்டுவாழ்‌, யாழ்ப்பாணம்‌. 
மேஜர்‌ பேரிண்பன்‌ 
முத்துக்குமாரசுவாமி சிவதாராயணன்‌ 
02ம்‌ வட்டாரம்‌, கோம்பாவில்‌, 
புதுக்குடியிருப்பு, முல்லை 
(கைதடி தெற்கு, கைதடி, யாழ்‌) 


16.12.1999 அன்று பரந்தன்‌ பகுதியில்‌ 
அதம்‌ தாக்குதலில்‌ வீரச்சாவடைந்‌ 3 


4 = 1 


தீட்டியபடைப்பிது ) 
தமிழர்‌ கூரைத்‌ தகடுகள்‌ திருட, 
சமையற்‌ பாத்திரம்‌ சட்டிகள்‌ அள்ள 


பொன்னகை, வானொலி, 
பூட்டுடைத்தள்ள 


தி. ப 7 (* 


மின்வயர்‌ ஆளிகள்‌ விசிறிகள்‌ திருட, 


இன்றே சேருவீர்‌ சிங்களப்‌ படையில்‌! 
ஒன்றோ இரண்டோ ஓசிகள்‌ ஆயிரம்‌! 
தங்கையைத்‌ தாரமாய்த்‌ தழுவுஞ்‌ சுகத்தை 
தாயையும்‌ குதறலாம்‌ அங்கு கேட்பாரெவருமில்லை 
௬ கொள்ளைப்‌ பொருள்கள்‌ கொண்டூர்‌ செல்ல . 
* வள்ளங்‌ கப்பல்‌ வழங்கிடும்‌ அரசே! 


தாயகத்தின்‌ உண்மை நிகழ்வுகளைக்‌ தாங்கி வரும்‌ செய்தித்‌ தாள்‌ 


சுந்தரலிங்கம்‌ ஜெயமோகன்‌ 
1ம்‌ படிவம்‌, கல்மடு, இரணைஇலுப்‌ 
பைக்குளம்‌, வவுனியா. 


i 18.12.1999 அன்று தனங்கிளப்புப்‌ பகுதியில்‌ 


்‌ நடந்த 
: தவர்கள்‌. 


மோதலின்போது வீரச்சாவடைந்‌ 


மேஜர்‌ கதிரொளி 
தனபாலசிங்கம்‌ சுஜீவன்‌ 


$ ரம்‌ வட்டாரம்‌, புதுக்குடியிருப்பு, மட்டக்களப்பு. i 
பகுதியில்‌ ; 


11.12.1999 வெற்றிலைக்கேணி 
நடந்த மோதலில்‌ வீரசாவடைந்தவர்கள்‌. 


வி.வே. அனல்வேங்கை 
சாந்தலிங்கம்‌ ஜெயசிறி 
10ம்‌ வட்டாரம்‌, கொக்கட்டிச்சோலை, 
மட்டக்களப்பு. 
கப்‌. ஜெயந்தி 


அருணகிரி தவமலர்‌ 
பழுகாமம்‌, பெரிய்‌ போரதீவு, மட்டக்களப்பு. 


கப்‌. சபேசினி 
சிதம்பரப்பிள்ளை ஜசோதா 
முதலிக்குடா, கொக்கட்டிச்சோலை, 
்‌ ்‌ மட்டக்களப்பு. 


வீ.வே. மணிதரன்‌ (ஜனகராஜ்‌) 
வேதநாயகம்‌ தசரதன்‌ 
பொறுகாமம்‌, வெல்லாவெளி, மட்டக்களப்பு. 


வைது. லெப்‌. ஜீவஜோதியன்‌ 
கணேஸ்‌ சதீஸ்வரன்‌ 
பெரியநீலாவணை, மட்டக்களப்பு. 


வேது. லெப்‌. குணவேலன்‌ (குணராஜன்‌) 
முருகுப்பின்ளை இந்திரராசா 
தேவாபுரம்‌, மொறக்கொட்டாஞ்சேனை, 
மட்டக்களப்பு. 
கப்‌. கரவேமிநாடன்‌ 
சோமானந்தாப்பிள்ளை டிசியானந்தன்‌ 
பாலிப்போடியார்‌ வீதி, சந்திவெளி, 
மொறக்கொட்டாஞ்சோனை, மட்டக்களப்பு. 
லெய்‌. கேணல்‌. சிவமோகன்‌ 
சதாசிவம்‌ கிருபாகரன்‌ 
மாவடிவேம்பு, சித்தான்டி, 
மொறக்கொட்டாஞ்சேனை, மட்டக்களப்பு. 


வைது. லெப்‌. கலாஹதன்‌ 
கணபதிப்பிள்ளை பாக்கியராசா 
முருகன்கோவில்‌ வீதி, குளத்துமேடு, 
வாழைச்சேனை, மட்டக்களப்பு. 


இன்றே சேருவீர்‌ சிங்களப்‌ படையில்‌! 

ஒன்றோ இரண்டோ ஒசிகள்‌ ஆயிரம்‌! 
குரும்பர்‌ வடையெனக்‌ கூவும்‌ பயிற்சி 
இருந்தாற்‌ போதும்‌! இதுவே தகைமை! 
அஞ்சிக்‌ கொழும்புறை அதுகளுஞ்‌ சேரலாம்‌! 
இறைச்சி மீன்‌ கசிப்பும்‌ இலவசம்‌ தினம்‌ தினம்‌! 
அறுக்கலாம்‌ தாலிகள்‌ ஆயிரம்‌ ஆயிரம்‌! 
மொத்தச்‌ சம்பளம்‌ முறையாய்க்‌ கணக்கிடின்‌ 
பத்தாயிரம்‌ வரும்‌! பறந்துவா படைக்கு! 
சவச்சடங்‌ குனக்குத்‌ தமிழனே செய்வான்‌! 
சவச்செல வுன்தாய்‌ தந்தைக்கும்‌ ஈயோம்‌! 


்‌ 19.12.1999 
$ மோதலில்‌ வீரச்சாவடைந்தவர்‌. 


மகேந்திரராஜா பாலமுரளி 
வல்வெட்டித்துறை, யாழ்ப்பாணம்‌. 


பரந்தன்‌ 


லெப்‌. ஈழச்செழியன்‌ 
சண்முகநாதன்‌ சுரேஸ்காந்தன்‌ 
02ம்‌ வட்டாரம்‌, கோம்பாவில்‌, ' 


| 11.12.1999 அன்று கட்டைக்காடுப்‌ பகுதியில்‌ i 
்‌ நடந்த மோதலில்‌ வீரச்சாவடைந்தவர்கள்‌. : 


கப்‌. பிறையன்‌ 
தவராசா சுரேந்திரன்‌ 
பூநகரி, கிராஞ்சி, சிவபுரம்‌, மன்னார்‌ 
(காளி கோவிலடி, கோண்டாவில்‌ கிழக்கு, 
கோண்டாவில்‌, யாழ்‌) 


கப்‌. தேவசி 
நற்குணசிங்கம்‌ தேவகி 
நற்குணசிங்கம்‌ ஜெயமதி 


கப்‌. சாந்தீ 
பத்மநாதன்‌ விஜித்திரா 
உதன்மூலை, மொறக்கொட்டாஞ்சேனை, 
சித்தாண்டி, மட்டக்களப்பு. 
லெப்‌. கிருசாந்தினி 
கதிர்காமத்தம்பி காஞ்சனா 
திருமலை வீதி, கதிரவெளி, மட்டக்களப்பு. 
லெப்‌. கல்பனா 
கதிரமலை சுதர்சினி 
களுவந்தன்வெளி, கொக்கட்டிச்சோலை, 
மட்டக்களப்பு. 
லெப்‌. கோசலா 
வேல்மணி செல்வமலர்‌ 
திருக்கோவில்‌, கலைமகள்‌ வீதி, 
விநாயகபுரம்‌, மட்டக்களப்பு. 
லெப்‌. மணோன்மணி 
அழகரட்ணம்‌ சந்திரமதி 
கோவிற்போரதீவு, பெரியபோரதீவு, 
மட்டக்களப்பு. 
கணபதிப்பிள்ளை உதயகுமாரி 
மதுரங்குளம்‌, பனிச்சங்கேணி, வாகரை, 
மட்டக்களப்பு. 
வேது. லெப்‌. ௬தாஜீனி 
பிள்ளையான்‌ அன்னபாக்கியம்‌ 
மாரியம்மன்கேர்வில்‌ வீதி, சாராவெளி, 
கிண்ணையடி, மட்டக்களப்பு. 
வெது. லெப்‌. கமலி 
செல்வநாயகம்‌ தங்கமலர்‌ 
பட்டிப்பளை, மட்டக்களப்பு. 
வெது. லெப்‌. கஜந்தா 
குழந்தைவேல்‌ சாந்தி 


க்‌ 
V3 


8 ந. பூ. பகம்‌ 7 கன்‌ 
உ வெளிவரத்‌ தவறிய மெய்மை விளம்பரம்‌ 
(சிறிலங்காவின்‌ (திய இராணுவத்‌ தாதி தாம்‌ போரில்‌ வெல்வதற்கு 20,000 படையினர்‌ தேவையென்று கூறியுள்ளார்‌. இந்நிலையில்‌ ஆட்சேர்ப்ரதற்கு சிங்கள முப்படைகளின்‌ . ்‌ 
தளபதியான சந்திரிகாவும்‌, அவரின்‌ ஏதியா தரைப்ரடைத்‌ தளபதி லயனல்‌ பகைல்லவும்‌ வெளியிடத்‌ தவறிய மெய்மை விளம்பரம்‌ இதுவென தமிழீழக்‌ கவிஞர்‌ ஒருவர்‌ 


பகுதியில்‌ நடந்த ; 


(25.01.2001) 


முருக்கி பின்‌ வீதி, சித்தாண்டி, 
மட்டக்களப்பு. 
கப்‌. மாருதி 
சந்தோசம்‌ 
மகிழடித்தீவு; கொக்கட்டிதகோலை! 


மட்டக்களப்பு. 
வீ.வே. வீஜிதா 
வடிவேல்‌ சசி 
உன்னிச்சை, மட்டக்களப்பு. 
பதுளை வீதி, முதிரையடி ஏத்தம்‌, பதுளை. 
வி.வே. யாழ்விழி 
சண்முகராசா நாகேஸ்வரி 
01ம்‌ வட்டாரம்‌, கரவல்குழி, திருமலை. 
வீ.வே. சபேக்கா 
தர்மலிங்கம்‌ சுலோஜனா 
காஞ்சிபுரம்‌, கன்னங்குடா, மட்டக்களப்பு. 


: 13.12.1999 கட்டைக்காடுப்‌ பகுதியில்‌ நடந்த 
்‌ : மோதலில்‌ வீரச்சாவடைந்தவர்கள்‌. 
$ காளிகோவில்‌ வீதி, ஏறாவூர்‌ -04, மட்டக்களப்பு. : 


பாடசாலை வீதி கக்‌ 


மட்டக்களப்பு, 


லெப்‌. கவிகரன்‌ 
குணேஸ்‌ ரவிச்சந்திரன்‌ 
2ம்‌ குறுச்சி, வீரச்சேனை, பழுகாமம்‌, 
பெரியபோறதீவு, மட்டக்களப்பு. 


மேஜர்‌ ரஞ்சன்‌ 
பாலசுந்தரம்‌ பாலசிங்கம்‌ 
முனைக்காடு-07,கொக்கட்டிச்சோலை, 
மட்டக்களப்பு. 
வெது லெப்‌. ஆதீச்செழியன்‌ 
செல்வநாயகம்‌ விஜியகுமார்‌ : 
ஸ்திரத்‌ வீதி, 3ம்‌ ப 


களுதாவளை, மட்டக்களப்பு. 


| 18.12.1999 தாளையடிப்‌ பகுதியில்‌ நடந்த 
$ மோதலில்‌ வீரச்சாவடைந்தவர்‌. 


வைது.லெப்‌. பேராலிங்கம்‌ 
தம்பிரெட்னம்‌ ஜெயராசா 
பெரியகட்டு முனை, வாகரை, 
மட்டக்களப்பு. 


11.12.1999 ௬ட்டதீவுப்‌ பகுதியில்‌ நடந்த 


மோதலில்‌ வீரச்சாவடைந்தவர்கள்‌. 


இன்றே சேருவீர்‌ சிங்களப்‌ படையில்‌! 
ஒன்றோ இரண்டோ ஓசிகள்‌ ஆயிரம்‌! 
காலைக்‌ கையை இழக்கினுங்‌ கடவுள்‌ 
வாலையுஞ்‌ சேர்த்து வழங்குவார்‌ அடுத்து நீ 
எடுக்கும்‌ பிறப்பில்‌! எத்தனை லாபங்கள்‌! 
கொடுப்போம்‌ நட்டஈடு செத்தால்‌! 
வழுக்கை விழுந்தால்‌ மதகுரு வாகும்‌ 
வழக்கப்படி நீ பிக்குவும்‌ ஆகலாம்‌! 
இன்றே சேருவீர்‌ சிங்களப்‌ படையில்‌! 
ஒன்றோ இரண்டோ ஓசிகள்‌ ஆயிரம்‌! 


பண்டிதர்‌ சா,வே.பஞ்சாட்சரம்‌ : 


| 


தாயகத்தின்‌ உண்மை நிகழ்வுகளைத்‌ தாங்கி வரும்‌ செய்தீத்‌ தாள்‌ 


(25.01.2001) 


துயரத்திலே துடிக்கும்‌ 


தமிழீழத்துக்கு அயர்லாந்து 
சொல்லும்‌ வரலாறு... 


1918இல்‌ அயர்லாந்தில்‌ பொதுமக்கள்‌ 
சபைக்கான தேர்தலில்‌ இந்தவலு “பளிச்‌ 
சென' வெளிப்பட்டது. மொத்தமாகவிருந்த 
105 இடங்களில்‌ 73ஐக்‌ குடியரசு அணியினர்‌ 


லாந்தில்‌ பல இயக்‌ 
கங்கள்‌ சன்ன பிரித்தானி 
யாவுடன்‌ பொருந்தி ஒன்றாக வாழலாம்‌ 


இ (0& 24 நூற்றாண்டின்‌ தொடக்கத்‌ 


1885இல்‌ இத்தகைய சட்டமூலம்‌ ஒன்று 
பொதுமக்கள்‌ சபைமுன்‌ கொண்டுவரப்பட்‌ 
டது. இந்தச்‌ சட்டமூலம்‌ பட்டபாடு, தமிழ்‌ மக்‌ 
களின்‌ பேரால்‌ சிறிலங்காவில்‌ கொண்டுவரப்‌ 
படும்‌ சட்டமூலங்கள்‌ பட்ட, படுகின்ற, படப்‌ 
போகின்ற பாட்டுக்குச்‌ சற்றும்‌ சளைத்த 
தல்ல. பிரிந்து பேசிப்‌ பேசியே குத்த 
முல்ல அரசியற்‌ சாணக்கியத்தின்‌ அவதார 
மாகவே இந்தச்‌ சட்டமூலமும்‌ விளங்கியது. 
சுயாட்சிச்‌ சட்டமூலம்‌ பொதுமக்கள்‌ 
சபையால்‌ மறுக்கப்பட்டது. பெரும்பான்மை 
வாக்குகளினாலே....தோற்கடிக்கப்பட்டது. 
“இதை . நிறைவேற்றியே தீருவேன்‌' என 
வீரமுழக்கமிட்டார்‌ லிபரல்‌ அரசாங்கப்‌ பிரத 
மர்‌. 1893இல்‌ பொதுமக்கள்‌ சபையில்‌ “சட்ட 
மூலம்‌' நிறைவேற்றப்பட்டது. ஆனால்‌, பிர 
புக்கள்‌ சபை அதை மறுத்துப்‌ புறந்தள்ளி 
யது. அடுத்துவந்த 'பழமைவாத அரசு' நெய்‌ 
யொழுகப்‌ பேசி, நெய்போலவே வழுக்கி, 
சுயாட்சிக்‌ கொள்கையின்‌ முனை முறிக்கும்‌ 
வேலையிலே திறமையாகச்‌ செயற்பட்டது. 
பேச்சுக்கள்‌, முறிவுகள்‌, ஒப்பந்தங்கள்‌ கிழி 
வுகள்‌. சட்ட வரைபுகள்‌, ஏமாற்றுக்கள்‌ என்று 
1948இற்குப்‌ பின்னர்‌ சிங்களப்‌ பேரினவா 
தத்தாற்‌ செய்யப்பட்ட, செய்யப்படுகின்ற 
ஏமாற்று வேலைகளை எப்படித்‌ தமிழர்கள்‌ 
படித்தார்களோ அயர்லாந்தினரும்‌ அப்ப 
டியே படித்தார்கள்‌ தமிழ்‌ அரசியல்வாதிகள்‌ 
எப்படி : மாந்தனரோ அவ்வகையிலேயே 
அயர்லாந்து அரசியல்வாதிகளும்‌ ஏமாந்தனர்‌. 
பேக்சுவார்த்தைகளால்‌ இனிப்பயனில்‌. 
லையெனப்‌ புரிந்துகொண்ட .. அயர்லாந்து 
இளைஞர்‌ அரசியலிலே தீவிரங்காட்டத்‌ 
தொடங்கினர்‌. ஏமாந்தவர்‌ முதுகிலே எப்போ 
தும்‌ சவாரிவிடத்‌ தயங்காத பிரித்தானியா, 
எழுந்து: குமுறுகின்ற விடுதலைச்‌ சூறாவளி 
யைத்‌ : தணிக்கும்‌ மூயற்சியில்‌, “சில 
கறைகளைப்‌ வழங்கும்‌” சர்திரு்தங்க 
ளைச்‌ செய்ய முன்வந்தனர்‌. 


பெரும்வரையறைகளுடன்‌ 1914இல்‌ சுயாட்‌ 
சிச்‌ சட்டமூலம்‌ சட்டமாக்கப்பட்டது. சுயாட்‌ 
சிவாதிகள்‌ முழுநிறைவோடு தலையசைத்‌ 
தாலும்‌ குடியரசுவாதிகள்‌ போர்க்கொடி.தூக்‌ 
கினர்‌. “முற்றுமுழுதான குடியரசு ஒன்றே 
அயர்லாந்தை மீள்விக்கும்‌ என முழங்கத்‌ 
தொடங்க, சுயாட்சிவாதிகளுக்கும்‌ . குடி 
யாட்சி வாதிகளுக்குமிடையே முரண்பாடு 
பருகத்‌ தொடங்கியது. இரண்டு அணியி 
ருக்கும்‌ சமரசம்‌ செய்ய இடையில்‌ நுழைந்‌ 
தவர்‌ பூனைகளுக்கு அப்பம்‌ பகிர்ந்து 
கொடுத்த குரங்காகினர்‌. குடியரசை நேசிக்‌ 
கும்‌ சில தீவிர இயக்கங்கள்‌ ஆயுதக்‌ கிளர்ச்‌ 
சியில்‌ ஈடுபட்டாலும்‌ அது மூர்க்கத்தனமாக 
அடக்கப்பட்டது. கிளர்ச்சியாளர்‌ 15 பேர்‌ 
சாவொறுப்புக்கு உட்படுத்தப்பட்டனர்‌. இந்‌ 
தச்‌ சாவுகள்‌ குடியரசு அணியினரின்‌ வலு 


தமது குடியரசுத்‌ தலைவராக. இமென்‌ டிவ 

லராவைத்‌ தேர்ந்தெடுத்தனர்‌. இதன்‌ விளை 

வாக si முதல்‌ 21 வரை “ஆங்கிலோ 
ரிஸ்‌' யுத்தம்‌ நிகழ்ந்தது. 

15 பேர்‌ முதல்‌ 25 பேர்வரையான குழு 
குழுவாகப்‌ பிரிந்து குடியரசுப்‌ போராளிகள்‌ 
போர்‌. பதித்தனர்‌. கரந்திருந்து - தாக்குதல்‌, 
பிரித்தானிய அரசின்‌ முதன்மை மையங்‌ 
களைத்‌ தகர்த்தல்‌, தொடர்புகளை அறுத்‌ 
தல்‌, உணவு வழிகளை அடைத்தல்‌ என 
இலக்கு வைத்த தாக்குதல்கள்‌ விரிந்து 
கொண்டன. “கெரில்லா' என்ற பெயர்‌ கேட்‌ 
டாலே அரசு படைகளுக்கு ஈரல்‌ நடுங்கும 
ளவுக்கு மறைநிலை அதிரடித்‌ தாக்குதல்கள்‌ 
அரச படைகளை அழிக்கத்‌ தொடங்கின. 
போராட்டத்தைக்‌ கைவிட்டுப்‌ பேசுவோம்‌' 
எனக்‌ குடியரசு வாதிகளும்‌ அழைப்பை 
ஏற்றுக்கொண்டனர்‌. 

ஆதர்‌ கிரிபித்‌, மைக்கல்‌ கொலின்ஸ்‌, 
இமென்‌ டிவலரா ஆகிய தலைவர்கள்‌ பேச்‌- 
சுவார்த்தையிற்‌ கலந்துகொண்டனர்‌. மதத்‌ 
தைக்‌ காரணங்காட்டி அயர்லாந்துக்கான 
முழுவிடுதலையைப்‌ பிரித்தானியா மறுத்‌ 
தது. 1354) Free State என்னும்‌ திட்டத்தையும்‌ 
முன்வைத்தது. இதன்படி 


1) வட அயர்லாந்து பிரித்தானியாவுடன்‌ 
இணைந்த மாகாணமாகத்‌ தொடர்ந்தும்‌ 
இருக்கும்‌, 

தென்‌ அயர்லாந்துக்குப்‌ பிரித்தானிய 
முடியின்‌ கீழான சுதந்திரம்‌ வழங்கப்‌ 
படும்‌. இது கனடாவுக்கு வழங்கப்பட்ட 
சுதந்திரத்தையும்‌, 1948இல்‌ இலங்‌ 
கைக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தையும்‌ 
ஒத்ததாகும்‌. 

புரட்டஸ்தாந்து மதத்தைப்‌ பேணுப 
வர்கள்‌ என்ற காரணத்துக்காக வட அயர்‌ 
லாந்தின்‌ சுதந்திரம்‌ மறுக்கப்படுவதையும்‌, 
முற்றுமுழுதானதற்ற சுதந்திரமே தென்‌ 
அயர்லாந்துக்குக்‌ கிடைப்பதையும்‌ இமென்‌ 
டிவலரா உட்படப்‌ பல குடியரசு அணி 
யினர்‌ எதிர்த்தனர்‌ எனினும்‌ குடியரசு அணி 
யின்‌ பெரும்பான்மை இத்திட்டத்தை ஏற்‌ 
றுக்கொண்டதால்‌ 1921இல்‌ இவ்வுடன்படிக்‌ 
கையில்‌ ஆர்தர்‌ கிரிபித்‌, மைக்கல்‌ 
கொலின்ஸ்‌ ஆகியோர்‌ கையொப்பமிட 
இவர்கள்‌ தலைமையில்‌ 1922இல்‌ Irish Free 
State என்ற பெயரில்‌ தென்‌ அயர்லாந்து 
அரசு உயிர்த்தது. 


2) 


இத்துடன்‌ அயர்லாந்தின்‌ போராட்டம்‌ 
முடிந்ததா? 

1922இல்‌ 111841 Free State என்ற பெயரில்‌ 
தென்‌ அயர்லாந்து அரசு உயிர்த்தபோதும்‌ 
வட அயர்லாந்து பிரித்தானியாவுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டது. அயர்லாந்து வடக்கு, கிழக்கு என 
இரண்டு பிரிவுகளாகத்‌ துண்டிக்கப்பட்டதை 


எதிர்த்து இமென்‌ டிவலரா உள்ளிட்ட 
குடியரசுவாதிகளின்‌ ஒரு பிரிவினர்‌ போராடத்‌ 
பக்கிர்‌ 


ஐரிஷ்‌ குடியரசுப்‌ படையின்‌ ஒரு பிரி 
வினர்‌ (18A) புதிய தென்‌ அயர்லாந்து அர 
ர பிரிவினர்‌ 


உடைத்துக்கொண்ட இந்த: உள்நாட்டுப்‌ | 


போர்‌ 1922 முதல்‌ 23 வரை நடந்தது. இப்‌ 
போரைத்தான்‌ வரலாற்று வல்லுனர்கள்‌ அயர்‌ 
லாந்தின்‌ உள்நாட்டுப்போர்‌ என அழைக்‌- 
கின்றனர்‌. 

தென்‌ அயர்லாந்து அரசின்‌ ஆட்சிப்‌ 
கல்‌ கொலின்ஸ்‌ ஆகிய . பெருந்தலை 
வர்களில்‌, ஆர்தர்‌ கிரிபித்‌, 1922 செப்ரெம்பர்‌ 
முதல்‌: வாரத்தில்‌ இயற்கைச்‌ சாவடைந்தார்‌. 
தியில்‌ அரசபடைப்‌ பாசறையைப்‌ பார்வை 
யிடச்‌ சென்றபோது குண்டுத்தாக்குதலாற்‌ 
கொல்லப்பட்டார்‌. எனினும்‌, இந்த உள்‌ 
நாட்டுப்‌ போரில்‌ தென்‌ அயர்லாந்தின்‌ அரச 
படைகள்‌ வெற்றியைக்‌ கண்டன. மறுபிரி 
வினர்‌ தக்கன்‌ தங்கள்‌ இலக்‌ 
கைக்‌ கைவிடவில்லை. 


1932ஆம்‌ ஆண்டு இமென்‌ டிவலரா 
தென்‌ அயர்லாந்தின்‌ தலைமை அமைச்ச- 
ரானபோது ஒரு பெரிய திருப்பம்‌ நிகழ்ந்‌ 
தது. பிரித்தானிய முடிக்கு விசுவாச 
அறிக்கை செய்தல்‌ என்னும்முறை, முற்றாக 
நீக்கப்பட்டது. 1938இல்‌ பிரித்தானியப்‌ படைத்‌ 
தளங்கள்‌ அகற்றப்பட்டதும்‌ தேசாதிபதிக்குப்‌ 
பதிலாக அயர்லாந்துக்குப்‌ பொறுப்பான 
அதிபர்‌” என மாற்றம்‌ கொண்டுவரப்பட்டது. 
Irish Free State என்பது அயர்லாந்து எனப்‌ 
பெயர்‌ இறுதியாக மாற்றம்‌ செய்யப்பட்டது. 
1948ஆம்‌ ஆண்டில்‌ பிரித்தானிய உறவை முற்‌ 
றாகத்‌ துடைத்தெறிந்து அயர்லாந்துக்‌ குடி 
யரசு தோன்றியது. 1932ஆம்‌ ஆண்டில்‌ 
தலைமை அமைச்சரான இமென்‌ டிவலரா, 
1948 வரை தொடர்ந்து தனது பதவியிலிருந்து 


‘ 


அயர்லாந்துக்‌ குடியரசை” ஆக்கினார்‌. 


இமென்‌ டிவலரா 1932ஆம்‌ ஆண்டில்‌ ; 


தலைமையமைச்சரானபோது வட, தென்‌ அயர்‌ 
லாந்துப்‌ பிரிவினையை  எதிர்த்துக்கிளர்ச்சி 
செய்த 18& பிரிவினர்‌ இவருக்கு எதிராகவும்‌ 
தமது செயற்பாடுகளைச்‌ செய்யத்‌ தவற 
வில்லை. இமென்‌ டிவலராவும்‌ இவர்களை 
ஒடுக்கும்‌ செயற்பாடுகளைச்‌ செய்யவேண்‌ 
டியே இருந்தது. எனினும்‌ 1948இல்‌ குடியரசு 
தோற்றம்‌ பெற்றதோடு எதிர்ப்பாளர்கள்‌ 
அயர்லாந்துக்‌ குடியரசுக்கெதிரான தமது 
செயற்பாடுகளை நிறுத்திவிட்டு வட, தென்‌ 
அயர்லாந்தின்‌ - இணைப்பிற்கான போராட்‌ 


அயர்லாந்தின்‌ ஒருபகுதி விடுதலை 
பெற்ற குடியரசு ஆகிவிட்டபோதும்‌, இன்‌ 
னொரு பகுதி இன்னமும்‌ பிரித்தானிய முடி 
யின்‌ கீழேதான்‌ இருக்கின்றது. அதனை விடு 
விக்கத்‌ துடிக்கும்‌ போராளிகளின்‌ துப்பாக்‌ 
கிகள்‌ இன்னமும்‌ . நெருப்பைக்‌ கக்கிக்‌ 
கொண்டுதான்‌ இருக்கின்றன. 


SLUT, 


நினைவுகளைப்‌ 
படம்பிடித்தான்‌ 

ஒருவன்‌ 

மேற்குலகம்‌ அவனைச்‌ 
சாமியாராக்கவில்லை 
பிரபஞ்சக்‌ காந்தத்‌ துகளின்‌ 
புரிபடாத விந்தையென்று 
காரணந்‌ தேடிக்‌ 
கண்விழிக்கிறது.! 


கண்‌ வீச்சினால்‌ 

இரும்பைக்‌ காகிதச்‌ சுருளாக்கினான்‌ 
ஒருவன்‌ 

கடவுள்‌ வந்தாரென்று 

காலிலே விழவில்லை அறிவு . 
இரும்பை உருக்கும்‌ 

நெருப்பின்‌ நாக்கு 

விழிக்குள்‌ வந்தது 

எப்படியென்று நோற்றலின்‌ ஆற்றல்‌ 
தேடுகிறது... 

வயிற்றுக்‌ கட்டியை 

விரலால்‌ வயிறுகீறிச்‌ 

சிகிச்சை செய்தான்‌ 

ஒருவன்‌ / 

சிறைக்கதவு தன்‌- 

கம்பிகளை எண்ணச்சொன்னது! 


ஒருநாள்‌ 
தெருவீதியில்‌ மோதுண்டு 
செத்துப்போனான்‌... 


அறிவியல்‌ விந்தைகளை 
மேற்குலகம்‌ 

அறிந்து அறிவிக்கும்‌ போது- 
தமிழா தமிழா... 

நீ என்ன செய்கிறாய்‌? 
தண்ணீரிலே கைவிட்டு ஒருவன்‌ 
தவளையைக்‌ காட்டினால்‌ 
தாடிக்குக்‌ கூட 

தூப தீபங்கள்‌ 


வெற்றிலை மையிலே 
'விதி' தெரிகிறது என்றால்‌ 
கோழி கொடுத்துவிட்டுக்‌ 
கொட்டாவிகள்‌- 
கையைச்‌ சுழற்றிக்‌ 
காற்றைக்‌ கடைகிறாய்‌ 
அதிசயங்களை 
ஆளுவதே வெற்றி 
ஆட்படுவது அவலம்‌ 
சக்தியின்‌ பரவல்‌ 
செக்கா விளைவு 
சாக்குருவிப்‌ புலம்பல்‌ 
நீர்த்து விளைவு 
நீயென்ன 
செத்துப்போன சூரியனா? 
ஆளுவோம்‌ எதனையும்‌ 
எப்போதும்‌ எப்போதும்‌ 
எழுந்து நில்‌! 

மனத்தை நீ உழுதால்‌ 
எழுவாய்‌ 

தொழுதால்‌ கெடுவாய்‌.... 
மூசும்‌ சூரியனின்‌ 
முடிநெருப்பு நானென்று 
நினைத்தபடி கைவீசு / 
சுழலும்‌ வட்டங்கள்‌ 
கைக்குள்ளே 
சின்னப்பந்தாகும்‌. 
மனத்தினால்‌ 

வானைத்‌ தொடு 
தாரகைப்‌ பூக்களை 

நீ தடவலாம்‌ 
விழிநெருப்பைக்‌ 
குவித்துப்பார்‌ 

உன்‌ அழுக்கு, அவலம்‌ 
அடிமை தொலையும்‌ 
உலகத்தின்‌ 

உயர்ந்த அதிசயமாக 
உன்னையும்‌ 

தமிழ்‌ ஈழத்தையும்‌ 
உருவாக்க எழுவோம்‌ 
வா! 


லே ௯ - 
1 SEE லத்தில்‌ 


தாயகத்தின்‌ உண்மை நீகழ்வுகனைத்‌ தாங்க்‌ வரும்‌ செய்த்த்‌ காள்‌ 


(25.01.2001) 


கரும்பூல்‌ மேஜர்‌ ஆதீத்தன்‌ 


தானித்துக்‌ கொள்வதற்கிடையில்‌ அந்த நிகழ்வு 
அவர்களை நிலைகுலையச்‌ செய்துவிட்டது. 
கைகளால்‌ தொடுகின்ற தூரத்திற்குள்‌ 
யான துப்பாக்கிச்‌ சூடுகள்‌, எதிர்பார்த்ததுதான்‌, 
ண்றாலும்‌ இவ்வளவு சீக்கிரத்தில்‌ நடக்கும்‌ என்று யாரும்‌ 
நினைக்கவில்லை. இராணுவ முகாம்நோக்கி நகர்ந்து 
கொண்டிருந்தபோது முகாமிற்கு அருகில்‌ பதுங்கியிருந்த 
இராணுவம்தான்‌ தாக்குதலை ஆரம்பித்தது. அந்தத்‌ 
தாக்குதல்‌, இமைப்பொழுதில்‌ அவனோடு கூடவந்தவர்‌ 
களைப்‌ பிரித்துவிட அவன்‌ தனித்தவனானான்‌. 

எங்கும்‌ கடும்‌ இருட்டு. இருளுக்குள்‌ இருந்து பெரிய 
உருவம்‌ ஒன்று பாய்ந்து அவனைக்‌ கட்டிப்‌ பிடித்தது. 
அவனைவிட பெரிய உருவம்‌ அது இரண்டு கைகளாலும்‌ 
அவனை நசுக்கிவிடுவது போல்‌ அழுத்திப்பிடித்தது. 
மின்னல்‌ வேகத்தாக்குதல்‌, என்றாலும்‌ நிதானித்துக்‌ 
கொண்டான்‌. பறிக்க முயற்சித்தான்‌. முடியவில்லை, 
மூச்சுத்திணறியது. அவனைப்‌ பிடித்திருப்பது இராணுவ 
வீரன்‌. அவன்‌ பெரும்‌ குரல்‌ கொண்டு உதவிக்கு 
ஆட்களை அழைத்தான்‌. 

”சிறில்ல்ல்‌... சிறீல்ல்ல்‌...” நிலமை மோசமாவது 
தெரிந்தது. புயல்‌ வேகத்தில்‌ தனது காலால்‌ அந்த 
ஆமிக்காரனின்‌ காலைப்‌ பலமாய்‌ உதைத்தான்‌. சிறிய 
தளர்வு அதைச்‌ சாதகமாக்கி கைகளின்‌ பிடிக்குள்‌ இருந்து 
விலகிக்கொண்டான்‌. அவன்‌ வைத்திருந்த ஆயுதம்‌ 203 
(டொங்கான்‌) குறுகிய தூரத்திற்குள்‌ சுடமுடியாது. எட்ட 
நின்று சுடுவதற்கு நேர அவகாசமில்லை. எதிரி நிதானிகக 
முன்‌ தனது ஆயுதத்தால்‌ ஓங்கி ஒர்‌ அடிபோட்டான்‌. 

எதிரி சற்று நிதானம்‌ இழந்து நின்றான்‌. மீண்டும்‌ 
முகத்தில்‌ பலமான அடி. கடைசியாய்‌ தனது பலம்‌ 
முழுவதையும்‌ கையில்‌ திரட்டி கன்னத்தில்‌ போட்டான்‌ 
ஒருபோடு அதற்குப்‌ பின்‌ ஆமிக்காரன்‌ நிமிர்ந்து 
நிற்கவேயில்லை. 

“அம்மே” என்று அடிவயித்தில்‌ அலறியபடி தொப்‌ 
பென்று நிலத்தில்‌ விழுந்தான்‌. அவனுக்கு முகமெல்லாம்‌ 
வியர்த்து உடல்‌ தெப்பமாய்‌ நனைந்துவிட்டது. நின்று 
பார்க்கவேயில்லை. கத்திய சத்தம்‌ கேட்ட திசைக்கு 
இராணுவம்‌ தேடிவரும்‌ சப்பாத்துச்‌ சத்தங்கள்‌ கேட்டது. 
கீழே விழுந்துவிட்ட “ஷெல்‌” லினை எடுத்துக்கொண்டு 
மறைவான இடத்துக்கு ஓடினான்‌. நேரங்கழித்து அந்த 
இடமெல்லாம்‌ இராணுவ நடமாட்டங்கள்‌ அடங்கிப்‌ 
போனது. அவன்‌ தனித்த ஒருவனாக நின்றாலும்‌ 
தோழர்களின்‌ நினைவு நெஞ்சைக்‌ கனமாக்கியது. 
இல்லை 
வீரச்சாவடைந்திருப்பார்களோ” தனக்குள்‌ எண்ணியபடி 
அவன்‌ அந்த இடமெங்கும்‌ தேடத்‌ தொங்கினான்‌. சுற்றுப்‌ 
புறமெங்கும்‌ தேடினான்‌. ஒவ்வொரு பற்றை மறைவுகளை 
யும்‌ தேடினான்‌ எங்குமே காணவில்லை. காலை விடியப்‌ 
போகின்றது என்பதால்‌ முகாமில்‌ இருந்து சற்றுத்‌ 
தள்ளிவந்து நிலையெடுத்தான்‌. 

விடிந்த பின்புதான்‌ தோழர்களோடு சேர்ந்து கொண்‌ 
டான்‌. எவருக்குமே ஒருவித இழப்புக்களும்‌ இல்லை. 

காலையில்‌ அவனைக்‌ கண்டதும்‌ போராளிகள்‌ ஆச்‌ 
சரியப்பட்டுக்கொண்டார்கள்‌. அவனின்‌ ஆயுதத்தில்‌ சின்‌ 
னத்‌ தசைத்துண்டு ஒன்று ஒட்டிக்கொண்டிருந்தது. எவருக்‌ 
கும்‌ அது புரியவில்லை. புருவங்களை உயர்த்தினார்கள்‌. 
ஆனால்‌ அவனுக்குத்‌ தெரியும்‌. அவன்‌ சிரித்தான்‌. 

“இதுதான்‌ இராத்திரி என்னை உயிரோடுபிடிக்க 
வந்தவன்ர கன்னம்‌' இதற்குப்பின்தான்‌ எல்லோரும்‌ சிரித்‌ 
தார்கள்‌. அவர்களின்‌ விழி அவனின்‌ வீரத்தைப்‌ பாராட்டியது. 

ஆதித்தன்‌... அவனுடைய வீட்டு வாழ்க்கை, சோகங்‌ 
களை தனக்குச்‌ சொந்தங்களாக்கிக்கொண்ட பயணம்‌. 
அவன்‌ தன்ர வாழ்க்கையைச்‌ சொல்ல ஆரம்பித்தால்‌ 
வார்த்தைகளே ஈரமாகும்‌. 


“காயப்பட்டு வீழ்ந்து கிடப்பார்களோ 


அவனது உறவின்‌ விட்டம்‌ மிகச்சிறிது. எலும்பும்‌ 
தோலுமாய்ப்‌ போனாலும்‌ உடலிலிருந்து பிரியத்துடிக்‌ 
கின்ற உயிரைப்‌ பிள்ளைகளின்‌ வாழ்க்கைக்காக இழுத்து 
வைத்து வாழ்ந்துகொண்டிருக்கும்‌ அவனின்‌ அம்மா. 
தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கி வீட்டில்‌ இருந்து 
பிரிந்துபோன மூத்தஅண்ணன்‌ ஒருவன்‌ அதைவிட 
அவனுக்கு சின்ன அண்ணன்‌ என்றொரு உறவு 


அவ்வளவுதான்‌. சின்ன வயதிலேயே அப்பாவை 
மரணத்திற்குப்‌ பறிகொடுத்துவிட்டான்‌.  எஸ்ரேட்‌ 
வாழ்க்கை. அம்மாவின்‌ இயந்திரத்தனமான உழைப்பு 
இவையெல்ணம்‌ சின்ன ஊயதிலிருந்து அவனுக்கு 
மனக்காயங்களை ஏற்படுத்திய விடயங்கள்‌, காலையில்‌ 
பனிப்புகார்‌ காலை முதல்‌ எழுந்து, பள்ளிக்கூடம்‌ 
போகின்ற பிள்ளைகளுக்காக ரொட்டி சுட்டு வைத்துவிட்டு 
அழைப்பு விசில்‌ ஊத அவசரம்‌ அவசரமாக கூடையைத்‌ 
தூக்கிக்கொண்டு தோட்டம்‌ போகின்ற அம்மா 
சாயந்தரம்தான்‌ வீடு வருவாள்‌. வீட்டை வருகின்ற நேரம்‌ 
அட்டைகடித்து காலெல்லாம்‌ இரத்தம்‌ கசிந்து கொண்‌ 
டிருக்கும்‌. ஆனாலும்‌ அம்மா சொல்லுவாள்‌. “நீங்கள்‌ 
வளர்ந்து பெரிய மனுசன்களாய்‌ எங்கயாச்சும்‌ நல்லா 
இருக்கனும்‌” அதுக்காகத்தானே இவள்‌ இவ்வளவு 
கஸ்ரங்களையும்‌ அனுபவித்து அந்த வாழ்க்கையைச்‌ 
சுமந்துகொண்டிருக்கிறாள்‌. அன்றொருநாள்‌ காலையில்‌ 
அழைப்பு விசில்‌ முதல்முறை ஊதி இரண்டாம்முறை 
ஊதிய பின்பும்‌ அம்மா  பாயைவிட்டு எழுந்திருக்‌ 
கவில்லை. அன்று அவளை நோய்‌ பாயிலேயே சிறை 
வைத்தது. அன்றிலிருந்து அவள்‌ எழுந்து நடமாடக்கூட 
முடியாதவளாகிவிட்டாள்‌. 

“சின்னண்ணாடேய்‌ அம்மாவுக்கு வருத்தமடா மருந்‌ 
தெடுக்கிறதெண்டா ஆயிரம்‌ ரூபா தேவை' சின்ன 
வயதிலேயே அம்மாவை மரணத்திடம்‌ பறிகொடுத்து 
விடாது காப்பாறி விட வேண்டும்‌ என்ற துடிப்பு அவனுக்‌ 
குள்‌ ஊறிக்கொண்டது. அம்மாவைக்‌ காப்பாற்றுவது 
என்றால்‌ பணம்‌ தேவை. பணத்திற்கு என்ன செய்வது! 
இரண்டு பேருக்கும்‌ வழிதெரியவில்லை. அவர்களுக்குத்‌ 
தெரிந்தது ஒரே வழிதான்‌. படிப்பை நிறுத்தி எங்கையாவது 
வேலையில்‌ சேர்ந்து கொள்வது. அண்ணன்‌ எங்கோபோய்‌ 
ஒரு வேலையில்‌ சேர்ந்து கொண்டான்‌. இவனையும்‌ 
இவனது உறவுக்காரர்‌ கொழும்பில்‌ ஒரு பலசரக்குக்‌ 
கடையில்‌ சேர்த்துவிட்டார்‌. 

பள்ளிவயதிலேயே அம்மாவைக்‌ காப்பாற்றவேண்டும்‌ 
என்பதற்காகக்‌ கடையிலேயே வேலையைத்‌ தொடங்‌ 
கினான்‌. முதலில்‌ கடையில்‌ வேலை செய்பவர்களுக்கு 
தேனீர்‌, சாப்பாடு வேண்டிக்கொடுக்கின்ற வேலை. பின்‌ 
சரை கட்டுவது, பொருட்கள்‌ நிறுப்பது, கொள்வனவுப்‌ 
பொதிகள்‌ எடுத்து வருவது, 
கெழுதுவது, வங்கியில்‌ காசோலை வைப்புச்‌ செய்வது 
என்ற திறமையின்‌ அடிப்படையில்‌ முன்னேறி வந்தான்‌. 
கொழும்பில்‌ கடையில்‌ நின்றபோது, பதுளையின்‌ வாழ்க்‌ 
கையை சற்று நினையாது இருந்தாலும்‌ விடுமுறையில்‌ 
அம்மாவைப்‌ பார்க்க வருகின்றபோது நினைவுகள்‌ சூடாகும்‌. 

1983ம்‌ ஆண்டு இனக்கலவரம்‌ நடந்தவேளை இரண்டு 
பிள்ளைகளையும்‌ இழுத்துக்கொண்டு அம்மா ஓடிவந்து 
ஒளிஞ்சிருந்த சின்ன மரவள்ளித்தோட்டம்‌ இதுதான்‌. 
அதற்குள்‌ அம்மா அழுத அழுகை இப்போதும்‌ காதுகளில்‌ 
பிசுபிசுத்தது. 'என்ர உயிர்‌ போனாலும்‌ பரவாயில்லை நீங்கள்‌ 
எங்காச்சும்‌ ஓடித்தப்புங்கோ” இந்த இடத்தில்‌ வைத்‌ 
துத்தான்‌ அவனின்‌ கண்முன்னால்‌ அப்பாவை அடித்து 
றக்கில இழுத்து ஏத்திக்கொண்டு போனவங்கள்‌. இப்படி 

TO குள்‌ இனம்புரியாத கொதிப்பை 
ஏற்படுத்தியது. ஆனாலும்‌ அவனுக்கு வழிகள்‌ எதுவும்‌ 
புரியவில்லை. அதெல்லாம்‌ அவனுக்குள்ளேயே அடங்கிப்‌ 
போனது. கடைசியில்‌ மொத்தமாக பொருட்கொள்வனவு 


அதற்குப்பின்‌ கணக்‌ 


நடக்கின்ற நாட்களில்‌ இரவு பகல்‌ என்று பாராமல்‌ வேலை 
நடக்கும்‌. அல்லது நேரத்தோடயே கடைக்கதவு 
சாத்தப்படும்‌. அன்றும்‌ நேரத்துடன்‌ வேலைகளெல்லாம்‌ 
முடிந்துவிட்டது. எல்லோரும்‌ கூடியிருந்து வானொலி 
கேட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அது ஓர்‌ எதிர்பாராத 
நிகழ்வு. I 

வானொலியில்‌ பி.பி.சி: ஒலிபரப்புக்‌ கூட்டுத்‌ 
தாபனத்தின்‌ தமிழ்‌ ஒலிபரப்புச்‌ சேவை ஒலிபரப்பாகிக்‌ 
கொண்டிருந்தது. வானொலியை யாரும்‌ கேட்பதாக இல்லை 
வேலை அசதி தீருவதற்காக எல்லோரும்‌ சிரித்துக்‌ கதைத்‌ 
துக்கொண்டிருந்தார்கள்‌. திடீரென்டு அவனின்‌ குரல்‌ 
அவர்களிடமிருந்து பிரிந்து மெளனமாகிக்‌: கொண்டது. 


தூளசிச்செல்வன்‌ 


BUDDLOU CDE அரத்தை 
UDOT பாலம்‌ மூ. சாம 
புலவ DIOL AD 
25.08.1978 
25.12.1999 


o2F/ILDOV IDO < 
fr Bioorg 2 


வீரப்போர்ற்கு தோன்‌ கொடுத்த களங்கள்‌ 


ன்‌ ஸ்‌ 3 தக்குறு்‌ ஷிச்சமசல்‌ 82014 


6 7-1999இல்‌ கரும்‌ 


வானொலி நிகழ்ச்சி அவனது செவிகளை ஈர்த்துக்‌ 
கொண்டது. 

தமிழீழத்‌ தேசியத்‌ தலைவர்‌ மேதகு வேலுப்பிள்ளை 
பிரபாகரனை செய்தியாளர்‌ ஆனந்தி அவர்கள்‌ செவ்வி 
கண்டது ஒலிபரப்பாகிக்‌ கொண்டிருந்தது. அந்தத்‌ 
தலைவன்‌ உச்சரித்த ஒவ்வொரு வரிகளையும்‌ கேட்டுக்‌ 
கேட்டு பிரமித்துப்‌ போனான்‌. அன்றுதான்‌ அவனுக்கு தமிழர்‌ 
களுக்கென்றோர்‌ தலைவன்‌ இருப்பதும்‌, இப்படிப்‌ பெரிய 
ளவில்‌ போராட்டம்‌ நடப்பதும்‌ தெரியவந்தது. அவனின்‌ 
நெஞ்சுக்குள்‌ நம்பிக்கைப்‌ புபலொன்று மையங்கொள்ளத்‌ 
தொடங்கியது. தலைவரின்‌ பேட்டியைக்‌ கேட்டதிலிருந்து 
தனது பயணத்தின்‌ ஒரு விடிவெள்ளியைக்‌ கண்டுவிட்ட 
திருப்தி அவனுக்கு. முகம்‌ தெரியாத அந்தத்‌ தலைவன்‌ 
மீது அளவுகடந்த நம்பிக்கையும்‌, பாசமும்‌ வைத்தான்‌. 
மெளனமாய்‌ அவனது மனதுக்குள்‌ எத்தனையோ கோடி 
யாண்டின்‌ மழைவெள்ளம்‌ ஒன்றுசேர்ந்து கரைபுரண்டது. 
போராட்ட ஆதரவாளர்களை அவன்‌ கண்டுகொள்கின்ற 
போதெல்லாம்‌ போராட்டம்‌ பற்றியும்‌, போராட்டத்தில்‌ 
எவ்வாறு இணைந்துகொள்வது பற்றியும்‌ கேட்டு 
அறிந்துவைக்கத்‌ தொடங்கினான்‌. 

1992ம்‌ ஆண்டு அறிந்த தலைவனை 1994ம்‌ ஆண்டு 
வரை யாருக்கும்‌ தெரியாது நெஞ்சுக்குள்‌ பூட்டிவைத்து 
நேசித்தான்‌. 1994ம்‌ ஆண்டு இயக்கத்தில்‌ இணைந்து 


ஈகொள்வது என்ற முடிவோடு கொழும்பிலிருந்து புறப்படத்‌ 


பதுளைக்குச்‌ சென்று அம்மாவைப்‌ 
பார்த்தான்‌. “கொழும்பில்‌ அடிக்கடி பிடிக்கிறாங்கள்‌.... 
தெரிஞ்சவை யாழ்ப்பாணம்‌ போகினம்‌ அவையோட 
போய்‌ இருக்கப்போறன்‌' என்றான்‌ மகன்‌ தன்னைவிட்டு 
நீண்டதூரம்‌ போகிறானே என்ற ஏக்கம்‌ அவள்‌ கண்களை 
பெருக்கெடுக்க வைத்தது. “எங்கையெண்டாலும்‌ நல்லா 
யிருந்தாச்‌ சரி' அந்த விடைகொடுப்பிற்குப்‌ பின்‌ என்றுமே 
அவன்‌ அம்மாவைப்‌ பார்த்ததில்லை. அவன்‌ நினைத்து 
வந்தது போலவே யாழ்ப்பாணம்‌ வந்ததும்‌ இயக்கத்தில்‌ 
இணைந்து கொண்டான்‌. தலைநகர்‌ படையணிதான்‌ 
அவனை உள்வாங்கிக்‌ கொண்டது. தலைநகர்‌ சென்று 
அங்கே பல சண்டைகளிலும்‌ பங்கெடுத்தான்‌. பின்‌ 


தயாரானான்‌. 


| பா ரராமாமாாாராரார்‌ 


தாயகத்தின்‌ உண்மை நீகழ்வுகளைத்‌ தாங்கி வரும்‌ செய்தித்‌ தாள்‌ 


வன்னிக்கு வந்து “ஜயசிக்குறு' நடவடிக்கை எதிர்ச்‌ 
சமரிலும்‌ களம்‌ இறங்கினான்‌. ஆனாலும்‌, அவனது மனம்‌ 
திருப்திப்படவில்லை. இந்த தேசவிடுதலைக்காக அதி 
உயர்வான பங்களிப்பைச்‌ செய்யவேண்டுமென்ற உணர்‌ 
வில்‌ தலைவருக்கு கடிதம்‌ வரைந்தான்‌. “நான்‌ கரும்புலி 
யாய்‌ போவதற்கு அனுமதி தாருங்கள்‌' கடிதம்‌ வரைந்து 
விட்டு காத்திருந்தான்‌. பதில்‌ கடிதம்‌ வருவதற்கு முன்‌ 
வீட்டிலிருந்து கடிதம்‌ வந்திருந்தது. அம்மா அழு 
தழுது காகிதத்தை நனைத்திருந்தாள்‌. “பக்கத்து ஊட்‌ 
டுக்காரங்க மக எங்க, மக எங்க எண்டு கேட்டு ஒரே 
தொல்லையாய்‌ இருக்கு. ஒன பார்த்து கனநாளாய்ப்‌ 
போச்சு ஒருக்கா வந்திட்டுப்போ மக” அம்மாவின்‌ கடிதம்‌ 
வந்த அதேதினம்தான்‌ தலைவரிடமிருந்தும்‌ பதில்க்கடி 
தம்‌ வந்திருந்தது. 

அன்றைய நாள்‌ அவனுடைய வாழ்க்கையில்‌ சந்திர 
கிரகணம்‌ அம்மா... அவன்‌ எடுத்துக்‌ 
கொண்ட வாழ்க்கை? அம்மாவின்‌ கடிதத்தை மனசோடு 
வைத்துவிட்டு அவன்‌ தனது பணிகளை தொடர்ந்தான்‌. 
கரும்புலிகள்‌ அணியில்‌ இணைந்துகொண்டு . இலக்கு 


போராட்டம்‌... 


கிடைக்கும்‌ வரை காத்திருந்தான்‌. அவன்‌ கரும்புலிகள்‌ 


அணியில்‌ இணைந்து கொள்வதற்கு முதலே எந்த 
நிமிசத்திலும்‌ போராட்டத்திற்காகத்‌ தன்னை முற்றிலுமாக 
அர்ப்பணித்துக்கொள்ள  துணிந்தவனாகயிருந்தான்‌. 
அப்படியான நாளொன்றில்‌ மாங்குளப்பகுதியில்‌ *ஜ்ய 
சிக்குறு' இராணுவ நடவடிக்கையை மறித்துப்போடப்பட்ட 
பாதுகாப்பு அரணில்‌ நின்றிருந்தான்‌. அன்று காலை 
விடியுமுன்னே காடு கண்விழித்துக்கொண்டது. விடிகின்ற 
ஓசையே வெடிச்சத்தமாய்த்தானிருந்தது. முன்பக்கம்‌ 
“டாங்கி'களின்‌ இரைச்சல்‌, பின்பக்கம்‌ துப்பாக்கிகளின்‌ 
சடசடப்பு, சுற்றிலுமே குண்டுவெடிப்பின்‌ அதிர்வுகள்‌ 
எல்லா வழிகளிலும்‌ அடைக்கப்பட்ட ஒரு முற்றுகைக்குள்‌ 
அவர்கள்‌ முடக்கப்பட்டிருப்பது விடிந்தபின்புதான்‌ தெரிய 
வந்தது. ஆனால்‌ அது இரவே நடந்தேறிவிட்டது. இப்போது 
எல்லா முனைகளிலும்‌ வெடிஅதிர்வுகள்‌ அவனின்‌ 
நிலையை நெருங்கி வருவது தெரிந்தது. அவனின்‌ பொறுப்‌ 
பின்‌ கீழ்‌ இருந்த ஒரு 82 மி. மீ மோட்டரும்‌ ஏழு போரா 
ளிகளும்‌, இறுக்கமான அந்த முற்றுகையை உடைத்து 
வெளியே வரமுடியாது என்று தெட்டத்தெளிவாக தெரிந்த 
பின்னும்‌, அவன்‌ பதட்டம்‌ அடையவில்லை. “இருக்கிற 
-செல்‌ முழுவதையும்‌ அடிப்பம்‌' என்று கூறி நின்ற போரா 
ளிகளை திடப்படுத்தி வைத்திருந்தான்‌. இறுதிவரையும்‌ 
எதிரிக்கு இழப்பு ஏற்படுத்துவதிலேயே அவன்‌ குறியாக 
இருந்தான்‌. 

300மீ.... 275மீ.... 250மீ.... 225மீ எதிரிக்கேற்ப தூரவீச்சு 
மிக வேகமாகக்‌ குறைந்துகொண்டுபோகப்‌ போக 


அவர்களின்‌ முற்றுகை இறுகுவது தெரிந்தது. முன்புறம்‌ 
நான்கு 'ராங்கிகள்‌ நெருக்கமாக வந்துவிட்டது என்பதை 
அவற்றின்‌ ஓசைகளில்‌ இருந்து பிரித்து அறியக்‌ கூடியதாக 
இருந்தது. வைத்திருந்த செல்களெல்லாம்‌ அடித்து முடிக்‌ 
கின்ற நிலை வந்தபோது, “இரண்டு செல்லை எடுத்‌ 
துவை ஆமிக்காரன்‌ கிட்ட வந்தா வெடிக்க வைச்சு மோட்டா 
ரையும்‌ எங்களையும்‌ அழிப்பம்‌.” எதுவித கலக்கமும்‌ இல்‌ 
லாது கூறிவிட்டு பின்வாங்குவதற்காக மரத்திலே கட்டி 
யிருந்த குறோசை ஏறி அவிழ்த்தான்‌. ஆயுதங்களை மட்டும்‌ 
எடுத்துக்‌ கொண்டு பின்வாங்கக்‌ கூடியமாதிரி இருங்கோ 
என்று கூறிவிட்டு வெளியில்‌ நிலைமையைக்‌ கவனித்தான்‌. 
இராணுவம்‌ மிகவும்‌ நெருக்கமாக வந்துவிட்டது. ஒவ்வொரு 
இராணுவ வீரனையுமே கண்டு கொள்ளக்கூடியதாக இருந்‌ 


.| தது. இராணுவத்தின்‌ செறிவு எங்கு குறைவாக உள்ளதோ 


அந்தப்‌ பகுதியைக்‌ கவனித்து அந்தப்பகுதியூடாக, இருந்த 


துப்பாக்கிகளை வைத்துத்‌ தாக்குதலை நடத்திப்‌ பின்வாங்‌ 
கினான்‌. அவனுடன்‌ நின்றவர்களுக்கோ அல்லது ஆய்தத்‌ 
திற்கோ சேதம்‌ இல்லை என்றாலும்‌ பெரும்‌ சிரமத்தின்‌ 
பின்தான்‌ எமது தற்காலிக நிலையை வந்தடைந்தனர்‌. 
அற்குப்பின்தான்‌ அவன்‌ கரும்புலியாய்‌ இணைந்து 
கொண்டான்‌. 

கரும்புலியாய்‌ இணைந்து அவனுக்கு முதலில்‌ கிடைத்த 
இலக்கு மணலாற்றுப்‌ பகுதியில்‌ இருந்தது. அந்த இலக்கை 
அழிக்க பயிற்சி எடுத்து ஓய்வாக தேனீரோ உலருணவோ 
உண்ணுகின்ற வேளை இப்படித்தான்‌ சொல்லுவான்‌. 
நான்‌ காயப்பட்டாலும்‌ நினைவு இழக்கிறவரை தவண்டு 
தவண்டெண்டாலும்‌ என்ர பணியை நிறைவேற்றுவேன்‌. 

அந்தத்‌ தாக்குதலுக்கு அவன்‌ இயந்திரத்‌ துப்பாக்‌- 
கிதான்‌ கொண்டு போகவிருந்தான்‌. 

“இதுதான்‌ அண்ணை எதிர்பார்க்கிறதைச்‌ செய்து 
முடிக்கப்‌ போறது” என்று அன்பாக தூசி துடைத்து மூடி 
வைப்பான்‌ தனது ஆயுதத்தை. ஆனால்‌ அந்த. இலக்குத்‌ 
திட்டத்தின்படி தாக்க வேண்டிய ட்ட இல்லா 


gay 


HUE: 


(25.01.2001) 


மையினால்‌ அவன்‌ வேறு வேலைத்திட்டமாக அதே 
பிரதேசத்திற்குள்‌ அனுப்பப்பட்டான்‌. அதை நிறைவேற்ற 
வந்தவனிற்கு யாழ்‌ மாவட்டத்திற்குள்‌ ஓர்‌ இலக்கு வந்தது. 
அதை அழிக்கச்‌ சென்ற வேளைதான்‌ இராணுவத்திடம்‌ 
பிடிபட நேர்ந்தது. கையால்‌ அடித்துவிட்டுத்‌ தப்பி வந்திருந்‌ 
தான்‌. என்றாலும்‌, அங்கே அவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டி 
ருந்த பணிகள்‌ அனைத்தையுமே செய்து முடித்திருந்தான்‌. 
அண்ணை நிறைய எதிர்பார்க்கிறார்‌. அண்ணையின்ரை 
எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும்‌ என்றுதான்‌ எப்‌ 
போதும்‌ அவன்‌ உதடுகள்‌ உச்சரிக்கும்‌. 
ஆனையிறவுக்குள்‌ தாக்குதல்‌ நடத்துவதற்காக அணி 
கள்‌ பிரிக்கப்பட்டபோது காய்ச்சல்‌ காரணமாக இவனை 
அந்த அணிகளுடன்‌ சேர்த்துக்‌ கொள்ளவில்லை. அந்த 
அணிகளோடு தானும்‌ போகவேணும்‌ என்று பாடுபட்டுக்‌ 
கேட்டான்‌. அவன்‌ அந்தத்‌ தாக்குதலுக்கு அனுமதிக்கப்‌ 
படவில்லை. சரியான மனக்கவலையோடு காத்திருந்தான்‌. 
அதுக்கான சந்தர்ப்பம்‌ மிக விரைவிலேயே கிடைத்தது. 
வேறுமுனையொன்றில்‌ தாக்குதல்‌ தொடுக்க வேண்டியி 
ருந்ததினால்‌ அவசரமாக கரும்புலிகள்‌ அணி தயார்ப்‌ 
படுத்தப்பட்டபோது அந்த அணிகளோடு ஆதித்தனும்‌ 


சேர்த்துக்கொள்ளப்பட்டான்‌. 

அணிகள்‌ புறப்படுவதற்குத்‌ தயாராக நின்ற இறுதிக்‌ 
கணம்‌, சிரித்துச்‌ சிரித்து கையசைத்து எல்லோருக்கும்‌ 
விடைகொடுத்துக்‌ கொண்டிருந்தான்‌. போகின்ற நேரம்‌ 
இதைத்தான்‌ சொல்லிவிட்டுப்‌ போனான்‌. அண்ணை எங்‌ 
களுக்கு போகச்சொல்லி விடை கொடுத்த நேரம்‌, அண்‌ 
ணையின்ரை முகம்‌ வாடிப்போய்‌ இருந்திச்சுது அதை 
நினைக்க இப்பவும்‌ மனசுக்க வேதனையாக்‌ கிடக்குது. 
மிகவிரைவிலேயே அண்ணையின்ரை காலத்திலேயே தமி 
ழீழம்‌ மலரும்‌ அதைப்பார்த்து அண்ணை சிரிக்கேக்கை- 
தான்‌ என்ர மனம்‌ ஆறுதலடையும்‌. என்று சொல்லி 
விட்டுப்‌ புறப்பட்டான்‌. 

போனவர்கள்‌ என்ன செய்தி சொல்லுவார்கள்‌ எனக்‌ 
காத்திருந்தவர்களுக்கு வந்த செய்தியோ இதயங்களிற்‌ 
குள்‌ இடியைச்‌ சொருகியது. வானம்‌ தலையைத்‌ தொட்டு 
விட்டது போன்ற உணர்வு. ஓயாத அலைகள்‌ மூன்றிற்கு 
இந்தத்‌ தேசம்‌ கொடுத்த பெருவிலைகளுள்‌ ஒன்றாய்‌ 
ஆதித்தனும்‌ போய்விட்டான்‌. என்றாலும்‌ என்றைக்கும்‌ 
அவன்‌ நினைவினைச்‌ சுமந்தபடியே இந்தத்‌ தேசம்‌ 
சுவாசித்துக்‌ கொள்ளும்‌. ஐ 
பயிர்களையும்‌ மரக்கறி, இலைக்கறி 


டு i உ ர 


| அரசானது தமிழீழ தேசத்தின்‌ இராணுவ நடவடிக்கைகளான ஜெய 
மீது தனது ஆட்சி அதிகாரத்தையும்‌ சிக்குறு, ரிவிபல, ரணகோஸ தொட்டு சமீ 
இராணுவ வல்லாதிக்கத்தையும்‌ : பகாலங்களில்‌ யாழ்‌ குடாநாட்டில்‌ தென்‌ 
நேரடியாகவோ அல்லது மராட்சியை மையமாக வைத்து 
மறைமுகமாகவோ பயன்படுத்தி எமது , மேற்கொள்ளப்பட்டு வரும்‌ கினிகீர யுத்த 
நாட்டின்‌ பொருளாதார வளங்க  - நடவடிக்கைகளைக்‌ கொள்ளலாம்‌. 
ளையும்‌ மக்களது உற்பத்திக்கான நெல்‌ அறுவடைக்காக தமிழீழ விவ 
யிருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள்‌ 

இந்த அழிப்பின்‌ உள்நோக்கம்‌ தமிழ்‌ ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை 

ழத்தில்‌ மேன்மையானதொரு பொருளாதார அவதானிக்கலாம்‌. இவற்றின்‌ மூலம்‌ 
முயற்சிகள்‌, நடவடிக்கைகள்‌ பல்லாயிரக்கணக்கான 
வதையோ அன்றி அவைகள்‌ வளர்ந்து விளைநிலங்களும்‌ கால்ந்டைகளும்‌ ஆக்‌ 
செல்வதையோ சற்றேனும்‌ மனதார கிரமிப்புப்‌ பேய்களின்‌ இரும்‌ 
விரும்பாத நிலையில்‌, ஒருபுறம்‌ தமிழீ புக்கால்களில்‌ நசிபட்டு அழிந்து போயின 
ழத்தின்‌ மீது பொருளாதாரத்‌ தடைகளை தமிழீழ மக்கள்‌ கடும்‌ வெய்யிலிலும்‌, 


மூயல வேண்டும்‌ 
இது மாத்திரமின்றி எமது தேசத்திற்கு 
பொருத்தமான வளங்களைக்‌ கண்டறிந்து 
அதற்கேற்ப பொருத்தப்‌ 
பொறிமுறைகளைப்‌ பயன்படுத்த 
ஏதுவாக புலம்பெயர்ந்த தமிழீழ மக்கள்‌ 
தமது ஆக்க அறிவியல்பூர்வமான 
பங்களிப்பை ஆற்றல்‌ வேண்டும்‌. இன்று 
கிற்லங்கா தேசத்தால்‌ தமிழீழத்தின்‌ மீது 
பலவந்தமாக திணிக்கப்பட்டிருக்கும்‌ 
உணவுத்‌ தடைகளை முறியடிப்பதற்கு 
மனம்‌ துவண்டு போகாது ட்‌ எமது பணப்பயிர்களை விடுத்து அனைவரும்‌ 
தமிழீழ மண்‌ எழுச்சியுற, வளர்ச்சியுற அத்தியாவசிய உணவுப்பொருள்‌ ' 
எல்லோரும்‌ ஒன்றுசேர்ந்து - உற்பத்தியில்‌ கவனம்‌ செலுத்த 
பாடுபடவேண்டும்‌, எதிரியானவன்‌ வேண்டும்‌. 
திகைக்கும்‌ வகையில்‌ அனைவரும்‌ எமது ட தேசத்தின்‌ குறிப்பிட்ட சில 
நாட்டை பொருளாதாரரீதியில்‌ பகுதிகளை சிநீலங்கா ஆக்கிரமித்துக்‌ 
கட்டிஎழுப்ப முன்வரவேண்டும்‌ கொண்டாலும்‌ எதிரியின்‌ கட்டுப்பாடற்ற 
போர்க்கால வாழ்விற்குள்‌ நாம்‌ எமது எமது தமிழ்ப்பிரதேசங்களில்‌ காலூன்றி 
மண்ணில்‌ உள்ள வளங்களை நிற்கும்‌ எம்‌ உறவுகளுக்கு ஏதுவான 
மேம்படுத்திக்‌ கொள்வதோடு எங்கள்‌ ... பொருண்மிய வலுவை ஏற்படுத்த 
கா ல்‌ அனாவசியமாகச்‌ செழித்து புலம்பெயர்‌ தமிழீழச்‌ சமூகம்‌ 
நிற்கும்‌ செடிகொடி நச்சுப்‌ பூண்டுகளை ஒருங்கிணைத்து பாடுபடவேண்டியது 
அழித்து நிலத்தை துப்பரவாக்கி அவசியமாகின்றது. 
என்றைக்கும்‌ பயன்தரக்கூடிய ஒன்றுபட்ட உடல்‌ உள உழைப்போடு 
பழப்பயிர்களான வாழை, பப்பாசி, தமிழீழ இறைமை மீட்டெடுக்கப்படுகின்ற 
கொடித்தோடை, எலுமிச்சை வேளையில்‌ பொருண்மிய வலுவுள்ள 
போன்றவற்றையும்‌ மரவள்ளி, வற்றாளை, நாடாகப்‌ பரிணமிக்க அனைவரும்‌ 


சட்டிக்கரணை, இராசவள்ளி, மோத- 
கவள்ளி போன்ற கிழங்குப்‌ 
பயிர்களையும்‌ மற்றும்‌ உழுந்து, பயறு, 
சோயா, கெளபி, குரக்கன்‌, சோளம்‌, 
தினை, இறுங்கு, சாமை போன்ற 


பாடுபடவேண்டியது 
அத்தியாவசியமானதாகும்‌. ஐ 


அலெக்ஸ்‌ பரந்தாமன்‌ 


தாபாகத்தின்‌ உண்மை நீகழ்வுகளைத்‌ தாங்கிவரும்‌ செய்தித்தாள்‌ 


(25.01.2001) 


Pe 2௫. ட ரது 


ஈம 


வங்கக்‌ க்‌ கடலில்‌ க, வ வ்டு உட்பட மத்து 
வீர மறவர்களின்‌ எட்டாவது ஆண்டு "நினைவெழுர்‌ி நிகழ்ச்சிகள்‌” 


ஜேர்மனியின்‌ தென்மாநிலத்‌ 
தலைநகரான சுட்காட்‌ நகரில்‌ 
20.01.2001 அன்று வெகு 
எழுச்சிகரமாக நடந்தேறியது. 
இந்நிகழ்வில்‌ 
பலநுற்றுக்கணக்கான மக்கள்‌ 
கலந்து கொண்டனர்‌. 


பிரித்தானிய வெம்பிளியில்‌ 
உள்ள கோப்ளண்ட்‌ 
பாடசாலை மண்டபத்தில்‌ 
20.01.2001 அன்று எழுச்சி 
நிகழ்வு நடைபெற்றது. 
இந்நிகழ்ச்சியில்‌ மண்டபம்‌ 
நிறைந்த பிரித்தானியா வாழ்‌ 
தமிழீழ மக்கள்‌ கலந்து 
கொண்டனர்‌. 


சுவிற்சர்லாந்து பாசல்‌ மாநகரில்‌ 
நினைவெழுச்சி நிகழ்வு 
எழுச்சியோடு நடந்தது. 
இந்நிகழ்வில்‌ பல 
நூற்றுக்கணக்கான மக்கள்‌ . 
கலந்து கொண்டனர்‌ 


வாசலில்‌ 


கோலம்ட்டோம்‌ 
வருக நூற்றாண்டே 


ஸங்கனும்‌ சீதளம்‌ ஏறிய 
காலம்‌ 

எழுந்து நின்றே கரம்‌ கூப்புது 
ஞாலம்‌ 

செங்கதிர்‌ எழுந்தது சிரித்தன 
மலர்கள்‌ 

தேவியர்‌ எழுதினர்‌ வாசலிற்‌ 
கோலம்‌. 

பொங்கிடும்‌ பூம்புனல்‌ 
சலசலத்தோடிப்‌ 

பெருகிடச்‌ செவியினில்‌ மங்கல 
நாதம்‌ 

கங்குலின்‌ திரையது விலகுது 
முகத்தைக்‌ 

காட்டுக ஒளிதரப்‌ போகும்‌ 
மநுூற்றாண்டே. 


வாசலிலே விளக்கேற்றினோம்‌ 
அரசே 

வருகவே வரம்தரப்‌ போகுமெம்‌ 
குருவே 

வீசுது ஊரெல்லாம்‌ மெல்லிய 
காற்று 

விண்ணிறம்‌ செந்நிறம்‌ ஆனது 
பாராய்‌ 

தேசமெலாம்‌ எதிர்பார்ப்புடன்‌ 
உந்தன்‌ 

திருமுகம்‌ பார்த்துளதாம்‌ என 
அறிந்தோம்‌ 

பேசுக நாம்படும்‌ பேரிடர்‌ 
தொலையப்‌ 

புன்னகை காட்டுக புதிய. 
நூற்றரண்டே. 


தாமரைப்‌ பூவெடுத்தே ஒரு 
மாலை 

சமைத்தனம்‌ உன்திரு மேனியிற்‌ 
பூசக்‌ 

காமனைக்கொண்டுமே சந்தனம்‌ 
அரைத்தோம்‌ 

கால்படும்‌ திசையெலாம்‌ கம்பளம்‌ 
விரித்தோம்‌ 

பாமழையால்‌ உனைப்பாடியே 
நனைத்தோம்‌ 

பாலமுதை உனக்காகவே 
படைத்தோம்‌ 

நாமெலாம்‌ வெந்துளோம்‌ 
வெந்தது போதும்‌ 

நல்லன தந்திட வருக 
நுூற்றாண்டே. 


FRANCE 


TCC 
341 Rue Des 
Pyrenees, 

75020 Panis. 


போன நூற்றாண்டிலே 
புதுமைகள்‌ கண்டார்‌ 
போய்‌ நிலவேறியே 
காலினைப்‌ பதித்தார்‌ 
வானமே வசமென வந்தது 
கையில்‌ 

வல்லமை கண்டது பூமியின்‌ 
மேனி 

கூனர்‌ என்றிருந்தவர்‌ 
கூடத்தம்‌ உரிமைக்‌ 
குரலினால்‌ விடுதலைத்‌ 
தீயிடை குதித்தார்‌ 
மானமே பெரிதென 
நாமுமெம்‌ வாசல்‌ 
மலர்ந்தனம்‌ ஆயினும்‌ . 
வரவிலை வசந்தம்‌. 


இந்த நூற்றாண்டிலெம்‌ 
இன்னல்கள்‌ யாவும்‌ 
எரிந்திட அருள்தர 
.வேண்டுமெம்‌ திருவே 
சொந்தமென்றே தமிழீழம்‌ 
எம்கையில்‌ 

சேர்ந்திட வரம்தர 
வேண்டுமெம்‌ அரசே 
விந்தைகள்‌ காணிட 
வேண்டுமெம்‌ தேசம்‌ 

வீரியம்‌ ஊறிட வேண்டுமெம்‌ 
பூமி 

சொந்தமாய்‌ தமிழரும்‌ 
ஊர்தியொன்றாக்கித்‌ 
திங்களில்‌ இறங்கிட அருள்க 
நுூற்றாண்டே. 


போரிலா உலகினைப்‌ 
போடுவாய்‌ மடியில்‌ 
புன்னகை மட்டுமே தந்தருள்‌ 
புவியில்‌ 

காரிருள்‌ கலைந்திடக்‌ 
காற்றென வருக 
கண்களிலே ஒளி 
வீச்சினைத்தருக 

பேரிடி போதுமே போதுமே 
தேவே 

பூங்குமபிலே இனிப்பாடிட 
அருள்க 

தேரினை இறக்குக 
எங்களின்‌ தெருவில்‌ 
சீக்கிரம்‌ யாவையும்‌ தருக 
நூற்றாண்டே. 

“புதுவை இரத்தினதுரை. 


ஒடு) கோல்‌ 


Suite 1-1, Jamaica 
New York 11432, 


